Holy Bible - New Testament - part III (in tamil script, .. Page 1 of 86 


Project Madurai 


மதுரை தமிழ்‌ இலக்கிய 
மின்தொகுப்புத்‌ திட்டம்‌ 


Holy Bible - New Testament - part IIT 
Acts 
(in tamil script, TSCII format) 


திருவிவிலியம்‌ - புதிய ஏற்பாமு 
திருத்தூதர்‌ பணி (௮ப்போஸ்கலர்‌ பணி) 


Etext input: Rev.Fr. Adaikalarasa,sdb, St. Xavier's Church, Dindigul, 
Tamilnadu 
Proof-reading : Mr. Mukundaraj Munisamy, Chennai, Tamilnadu 


This Etext file has the verses in tamil script in TSCII-encoding. 
So you need to have a TSCII-conformant tamil font to view the Tamil 
part properly. Several TSCII conformant fonts are available free 
for use on Macintosh , Unix and Windows (95/98/NT/3.11) platforms at 
the following websites: 
http://www.tamil.net/tscii/ 
http://wuu.geocities.com/Athens/5180/tsctools.html 
In case of difficulties send an email request to 


kaluanGegeocities.com 


O Project Madurai 2000 

Project Madurai is an open, voluntary, worldwide initiative devoted 
to preparation of electronic texts of tamil literary works and to 
distribute them free on the Internet. Details of Project Madurai 
are 

available at the website http://www.tamil.net/projectmadurai 


You are welcome to freely distribute this file, provided this 
header page is kept intact. 


Holy Bible - Neu Testament - part III (in tamil script, .. Page 2 of 86 


Click here to access Part I of Holu Bible- Neu Testament covering 
the Books of Matheu and Mark 


Click here to access Part II of Holu Bible- Neu Testament covering 
the Books of John and Luke 


Holy Bible - New Testament - Acts 
திருவிவிலியம்‌ - புதிய ஏற்பாமு - திருத்தூதர்‌ பணி இப்போஸ்தலர்‌ பணி) 


1. அதிகாரம்‌ 


திப. 1.1 தெயோபில்‌ அவர்களே இயேசு காம்‌ தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு 
அவர்கள்‌ தூய ஆவியின்‌ துணையோமு செய்யவேண்டியவற்றைக்‌ குறித்து அறிவுறுத்திய பி 
ன்‌ விண்ணேற்றமடைந்தார்‌. 


திப. 1.2 விண்ணேற்றம்‌ அடைந்த நாள்வரை அவர்‌ செய்தவை கற்பித்தவை யாவற்றையும்‌ 
குறித்து எனது முதலாம்‌ நூலில்‌ நான்‌ எழுதினேன்‌. 


திப. 1.3 இயேசு துன்புற்று இறந்த பின்பு நாற்பது நாள்களாக அவர்களுக்குத்‌ தோன்றி 
இறையாட்சியைப்‌ பற்றிக்‌ கற்பித்தார்‌. பல தெளிவான சான்றுகளால்‌ தாம்‌ உயிரோமு 
இருப்பதைக்‌ காண்பித்தார்‌. 


திப. 1.4 அவர்களோரு சேர்ந்து உண்ணும்போது அவர்களிடம்‌ "நங்கள்‌ எருசலேமை விட்ரு 
நீங்கவேண்டாம்‌. என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின்‌ வாக்குறுதி நிறைவேறக்‌ 
காத்திருங்கள்‌. 

திப. 1.5 யோவான்‌ தண்ணீரால்‌ திருமுழுக்குக்‌ கொடுத்தார்‌. நீங்களோ இன்னும்‌ சில 
நாட்களில்‌ தூய ஆவியால்‌ திருமுழுக்கு பெறுவீர்கள்‌ என்று கூறினார்‌. 


திப. 1.6 பின்பு அங்கே கூடியிருந்தவீர்கள்‌ அவரிடம்‌ ஆண்டவரே இஸ்ராயேலுக்கு ஆட்சி 
யுரிமையை மீண்டும்‌ பெற்றுத்தரும்‌ காலம்‌ இதுதானோ? என்று கேட்டார்கள்‌. 


திப. 1.2 அதற்கு அவர்‌ என்‌ தந்‌ைத தம்‌ அதிகாரத்தால்‌ குறித்து வைத்துள்ள 
நேரங்களையும்‌ காலங்களையும்‌ அறிவது உங்களுக்கு உரியது அல்ல. 


திப. 1.8 ஆனால்‌ தூய ஆவி உங்களிடம்‌ வரும்போது நீங்கள்‌ கடவுளது வல்லமையைப்‌ 
பெற்று எருசலேமிலும்‌ உலகின்‌ கடையெல்லைவரைக்கும்‌ எனக்குச்‌ சாட்சிகளாய்‌ 
இருப்பீர்கள்‌ என்றார்‌. 

திப. 1.9 இவற்றைச்‌ சொன்னபின்பு அவர்கள்‌ கண்கள்‌ முன்பாக அவர்‌ மேலே 
எருத்துக்கொள்ளப்பட்டார்‌. மேகம்‌ ஒன்று அவரை எடுத்துச்‌ சென்று அவர்கள்‌ பார்வையிலி 
ருந்து மறைந்துவிட்டது. 


திப. 1.19 அவர்‌ செல்லும்‌ போது அவர்கள்‌ வானத்தை அண்ணாந்து பார்த்துக்‌ கொண்டே 


Holy Bible - New Testament - part III (in tamil script, .. Page 3 of 86 
இருந்தார்ககள்‌. அப்போது வெண்ணுடை அணிந்த இருவர்‌ தோன்றி 


திப. 1.11 கலிலேயரே நங்கள்‌ ஏன்‌ வானத்தைப்‌ பார்த்துக்‌ கொண்டே நற்கிறீர்கள்‌.? 
இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றமடைந்தகைக்‌ கண்டீர்களல்லவா? அவ்வாறே 
அவர்‌ மீண்மும்‌ வருவார்‌ என்றனர்‌. 


திப. 1.12 பின்பு அவர்கள்‌ ஒலிவமலையிலிருந்து எருசலேமுக்குத்‌ திரும்பினார்கள்‌. 
இம்மலை எருசலேமுக்கு அருகில்‌ ஓய்வுநாளில்‌ செல்லக்கூடிய தொலையில்‌ உள்ளது. 


திப. 1.13 பேதுரு, யோவான்‌, யாக்கோபு, அந்திரேயா, பிலிப்பு, தோமா, பர்த்தலமேயு, 
மத்தேயு, அல்பேயுவின்‌ மகன்‌ யாக்கோபு, தீவிரவாதியான சீமோன்‌, யாக்கோபின்‌ மகன்‌ 
யூதா, ஆகியோர்‌ திரும்பி வந்தபின்‌ தாங்கள்‌ தங்கியிருந்த மேல்மாடிக்குச்‌ சென்றார்கள்‌. 


திப. 1.14 அவர்கள்‌ சில பெண்களோரும்‌ இயேசுவின்‌ சகோதரர்களோமும்‌ அவருடைய 
தாய்‌ மரியாவோரும்‌ இணைந்து ஒரே மனத்தோரு இறைவனிடம்‌ 
வேண்டிக்கொண்டிருந்தார்கள்‌. 


திப. 1.15 அப்போது ஒருநாள்‌ ஏறக்குறைய நூற்றிருபது சகோதரர்‌ சகோதரிகள்‌ ஒரே 
இடத்தில்‌ கூடியிருக்கும்‌ போது பேதுரு அவர்கள்‌ நருவே எழுந்து நின்று கூறியது. 


திப. 1.16 அன்பர்களே இயேசுவைக்‌ கைது செய்தவர்களுக்கு வழிகாட்டிய யூதாசைக்‌ குறி 
த்து தூய ஆவியால்‌ தாவீதின்‌ வாயிலாக முன்னுரைத்த மறைநூல்‌ வாக்கு நிறைவேற 
வேண்டியிருந்தது. 


திப. 1.12 அவன்‌ நம்மில்‌ ஒருவனாய்‌ எண்ணப்பட்டு நாம்‌ ஆற்றும்‌ பணியில்‌ பங்கு பெற்றி 
ருந்தான்‌. 

திப. 1.18 அவன்‌ தனது நேர்மையற்ற செயலுக்கு கிடைத்த கூலியைக்‌ கொண்டு ஒரு நி 
லத்தை வாங்கினான்‌. பின்பு அவன்‌ தலைகீழாய்‌ விழ வயிறு வெடித்து குடலெல்லாம்‌ சி 
தறிப்போயின. 


திப. 1.19 இது எருசலேமில்‌ குடியிருக்கும்‌ அனைவருக்கும்‌ தெரியவந்தது. அதனால்‌ 
அந்த நிலத்தை அவர்கள்‌ தம்‌ மொழியில்‌ ௮க்கலிதமா என வழங்குகின்றார்கள்‌. 
அதற்கு "இரக்தநிலம்‌" என்பது பொருள்‌. 

திப. 1.28 திருப்பாடல்கள்‌ நூலில்‌ அவன்‌ வீரு பாழாவதாக அதில்‌ எவரும்‌ குடிபுகாதி 


ருப்பாராக என்றும்‌ அவனது பதவியை வேறொருவர்‌ எருத்துக்கொள்ளட்ரும்‌. " என்றும்‌ 
எழுதப்பட்டுள்ளது. 

திப. 1.21 ஆகையால்‌ ஆண்டவர்‌ இயேசுவின்‌ உயித்கெழுகலுக்குச்‌ சாட்சியாய்‌ விளங்க 
அவர்‌ நம்மிடையே செயல்பட்டக்காலத்தில்‌ நம்மோமு இருந்த ஒருவரைச்‌ 
சேர்த்துக்கொள்ள நாம்‌ கூடிவரவேண்டியது தேவையாயிற்று. 


திப. 1.22 யோவான்‌ திருமுழுக்குக்‌ கொருத்து வந்த காலம்முதல்‌ ஆண்டவர்‌ இயேசு 


Holy Bible - New Testament - part III (in tamil script, .. Page 4 of 86 


நம்மிடமிருந்து விண்ணேற்றமடைந்த நாள்வரை அவர்‌ நம்மோமு இருந்திருக்கவேண்மும்‌. 


திப. 1.23 அத்தகையோருள்‌ இருவரை முன்னிருத்தினார்கள்‌. ஒருவர்‌ யோசேப்பு என்னும்‌ 
பெயர்‌ கொண்ட பர்சபா. இவருக்கு யுஸ்து என்னும்‌ பெயரும்‌ உண்டு. மற்றவர்‌ அத்தியா. 


திப. 1.24 பின்பு அவர்கள்‌ அனைவரும்‌ " ஆண்டவரே அனைவரின்‌ உள்ளங்களையும்‌ அறி 


பவரே யூதாசு திருத்தொண்டையும்‌ திருத்தூதுப்‌ பணியையும்‌ விட்டகன்று தனக்குறிய 
இடத்தை அடைந்துவிட்டான்‌. 


திப. 1.25 அந்த யூதாசுக்கு பதிலாக யாரைக்‌ தெரிந்தெருக்க வேண்டும்‌ என இந்த 
இருவருள்‌ ஒருவரை எங்களுக்கு காண்பியும்‌ " என்று வேண்டிக்கொண்டனர்‌. 


திப. 1.26 அதன்பின்‌ அவர்கள்‌ சீட்டு குலுக்கினார்கள்‌. சீட்டு மத்தியா பெயருக்கு விழவே 
அவர்‌ பதினோரு கிருத்தூதர்களோமு சேர்த்துக்கொள்ளப்பட்டார்‌. 


2 . அதிகாரம்‌ 

திப. 2.1 பெந்தக்கோஸ்து என்னும்‌ நாள்‌ வந்தபோது அவர்கள்‌ எல்லாரும்‌ கூடியி 
ருந்தார்கள்‌. 

திப. 2.2 திடீரென்று கொருங்காற்று வீசுவது போன்று " இரைச்சல்‌ வானத்திலிருந்து 
உண்டாகி அவர்கள்‌ அமர்ந்திருந்த வீரு முழுவதும்‌ ஒலித்தது. 

திப. 2.3 மேலும்‌ நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள்‌ ஒவ்வொருவர்‌ மேலும்‌ வந்து 
அமர்ந்ததை அவர்கள்‌ கண்டார்கள்‌. 

திப. 2.4 அவர்கள்‌ அனைவரும்‌ தூய ஆவியால்‌ ஆட்கொள்ளப்பட்டனர்‌. தூய ஆவியின்‌ 
தூண்டுகலால்‌ அவர்கள்‌ ஒவ்வொருவரும்‌ வெவ்வேறான மொழிகளில்‌ பேசத்தொடங்கி 
னார்கள்‌. 

திப. 2.5 அப்பொழுது வானத்தின்‌ கீழுள்ள அனைத்து நாமுகளிலுமிருந்து வந்திருந்த 
இறைப்பற்றுள்ள யூகமக்கள்‌ எருசலேமில்‌ தங்கியிருந்தனர்‌. 


திப. 2.6 அந்த ஒலியைக்கேட்முக்‌ கூடிய திரளான மக்களுள்‌ ஒவ்வொருவரும்‌ தம்‌ சொந்த 
மொழிகளில்‌ அவர்கள்‌ பேசக்கேட்ருக்‌ குழப்பமடைந்தன்‌. 


திப. 2.7 எல்லோரும்‌ மலைத்துப்போய்‌ இகோ பேசுகின்ற இவர்கள்‌ அனைவரும்‌ கலி 
லேயர்‌ அல்லவா? 


திப. 2.8 அவ்வாறிருக்க நம்முடைய தாய்மொழிகளில்‌ இவர்கள்‌ பேசுவகை நாம்‌ 
ஒவ்வொருவரும்‌ கேட்பதெப்படி ? என வியந்தனர்‌. 


Holy Bible - Neu Testament - part III (in tamil script, .. Page 5 of 86 


திப. 2.9 பார்த்தரும்‌ மேதியரும்‌ எலாமியரும்‌ மெசப்பொத்தாமியா யூதேயா கப்பதோக்கியா 
போந்து ஆசியா ஆகியநாருகளில்‌ வாழ்கின்றவர்களும்‌ 


திப. 2.19 பிகியா பம்பிலியா எகிப்து சிரேன்‌ நகரையருத்த லிபியாவின்‌ பகுதிகளில்‌ 
வாழும்‌ மக்களும்‌ உரோமையிலிருந்து வந்து தங்கியிருந்தவர்களும்‌ 


திப. 2.11 யூதரும்‌ யூகம்‌ தழுவியோரும்‌ கிரேக்கரும்‌ அரேகியரும்‌ ஆகிய நாம்‌ நம்மொழி 
களிலே கடவுளின்‌ மாபெரும்‌ செயல்களை இவர்கள்‌ பேசக்கேட்கிறோமே என்றனர்‌. 


திப. 2.12 எல்லாரும்‌ மலைத்துப்போய்‌ இதன்‌ பொருள்‌ என்னவென்று ஒருவரோடொருவர்‌ 
கேட்டவாறு மனம்‌ குழம்பி நின்றனர்‌. 


திப. 2.13 இவர்கள்‌ இனிய மதுவை நிரம்பக்‌ குடித்துள்ளனர்‌ என்று மற்றவர்கள்‌ கிண்டல்‌ 
செய்தனர்‌. 

திப. 2.14 அப்பொழுது பேதுரு பதினொருவருடன்‌ சேர்ந்து எழுந்து நின்று உரத்தக்‌ குரலி 
ல்‌ அவர்களிடம்‌ பின்வருமாறு கூறினார்‌ ups மக்களே எருசலேமில்‌ வாழும்‌ மக்களே 
இகைக்‌ தெரிந்துக்கொள்ளுங்கள்‌. எனது சொற்களைக்‌ கவனித்துக்‌ கேளுங்கள்‌. 


திப. 2.15 நீங்கள்‌ நினைப்பது போல்‌ இவர்கள்‌ குடிவெறியில்‌ இருப்பவர்களல்ல. 
இப்போது காலை ஒன்பது மணிகான்‌ ஆகிறது. 


திப. 2.16 நீங்கள்‌ காணுகின்ற காட்சி இறைவாக்கின்‌ யோவேல்‌ கூறிய நிகழ்ச்சியே. 
திப. 2.17 அவர்‌ மூலம்‌ கடவுள்‌ கூறியது. 

திப. 2.18 இறுதி நாள்களில்‌ நான்‌ மாந்தர்‌ யாவர்‌ மேலும்‌ என்‌ ஆவியை பொழி 
ந்தருள்வேன்‌. உங்கள்‌ புதல்வரும்‌ புதல்வியரும்‌ இறைவாக்கு உரைப்பீர்‌. உங்கள்‌ 


இளைஞர்கள்‌ காட்சிகளையும்‌ உங்கள்‌ முதியோர்‌ கனவுகளைக்‌ காண்பர்‌. 


திப. 2.19 அந்நாள்களில்‌ உங்கள்‌ பணியாள்‌ பணிப்பெண்கள்‌ மேலும்‌ என்‌ ஆவியைப்‌ 
பொழிந்கருள் வேன்‌. அவர்களும்‌ இறைவாக்கு உரைப்பீர்‌. 


திப. 2.28 இன்னும்‌ மேலே வானக்கின்‌ அருஞ்செயல்களையும்‌ கீழே வையகத்தில்‌ 
இரத்தம்‌ நெருப்பு புகைப்படலம்‌ ஆகிய அடையாளங்களையும்‌ கொடுப்பேன்‌. 


திப. 2.21 ஒளிமயமான பெருநாளாகிய ஆண்டவரின்‌ நாள்‌ வருமுன்ளே கதிரவன்‌ 
இருண்டு போகும்‌. நிலவோ இரத்த நிறமாக மாறும்‌. 


திப. 2.22 அப்பொழுது ஆண்டவரின்‌ திருப்பெயரைச்‌ சொல்லி வேண்டுவோர்‌ யாவரும்‌ 
தப்பிப்‌ பிழைப்பீர்‌. 


திப. 2.23 இஸ்ரயேல்‌ மக்களே நீங்கள்‌ இந்த வார்த்தைகளைக்‌ கேளுங்கள்‌.கடவுள்‌ 
நாசரேத்து இயேசுவின்‌ வழியாக உங்கள்‌ நமருவில்‌ வல்லசெயல்களையும்‌ 


Holy Bible - New Testament - part III (in tamil script, .. Page 6 of 86 


அருஞ்செயல்களையும்‌ அடையாங்களையும்‌ செய்து அவரை இன்னாரென்று உறுதி 
யாகக்காண்பித்தார்‌. இதனால்‌ நீங்கள்‌ அறிந்ததே. 


திப. 2.24 கடவுள்‌ தாம்‌ வரையறுத்துள்ள திட்டத்தின்படியும்‌ தம்‌ முன்னறிவிப்பின்படியும்‌ 
இந்த இயேசுவை உங்கள்‌ கையில்‌ விட்ருவிட்டார்‌. நீங்கள்‌ திருச்சட்டம்‌ அறியாததன்‌ 
மூலம்‌ அவரைச்‌ சிலுவையில்‌ அறைந்துக்கொன்றீர்கள்‌. 


திப. 2.25 ஆனால்‌ கடவுள்‌ அவரை மரணவேதனையினின்று விருவித்து உயி 
ர்த்தெழச்செய்தார்‌. ஏனென்றால்‌ மரணம்‌ அவரைக்‌ தன்‌ பிடியில்‌ வைத்திருக்க முடியவி 
ல்லை. 


திப. 2.75 தாவீது அவரைக்குறித்துக்‌ கூறியது. நான்‌ ஆண்டவரை எப்போதும்‌ என்‌ 
கண்முன்‌ வைத்துள்ளேன்‌. அவர்‌ என்‌ வலப்பக்கம்‌ உள்ளார்‌. எனவே நான்‌ அசைவுறேன்‌. 


திப. 2.2? இதனால்‌ என்‌ இதயம்‌ பேறுவகைகொள்கின்றது. என்‌ நா மகிழ்ச்சியால்‌ நி 
றைந்துள்ளது. என்‌ உடலும்‌ எதிர்பார்ப்பில்‌ நிலைத்திருக்கும்‌ . 


திப. 2.28 ஏனென்றால்‌ என்னைப்‌ பாதாளத்திடம்‌ ஒப்புவிக்கமாட்டீர்‌. உம்‌ தூயவனைப்‌ 
பமுக்குழியைக்காணவிடமாட்டீர்‌. 


திப. 2.29 வாழ்வின்வழியை நான்‌ அறியச்செய்வீர்‌. உமது முன்னிலையில்‌ எனக்கு நி 
றைவான மகிழ்ச்சிஉண்மு. 


திப. 2.38 சகோகர சகோதரிகளே நமது குல முதல்வராகிய தாவீதைக்‌ குறித்து நான்‌ 
சொல்வதை மறுக்கமாட்டீர்கள்‌. அவர்‌ காலமாகி அடக்கம்‌ செய்யப்பட்டார்‌. அவர்‌ கல்லறை 
இந்நாள்வரை நம்மிடையே இருக்கிறது. 


திப. 2.31 அவர்‌ இறைவாக்கினர்‌ என்பதால்‌ தம்‌ வழித்தோன்றல்‌ ஒருவர்‌ அவரது அரி 
யணையில்‌ வீற்றிருப்பீர்‌ என்று கடவுள்‌ உறுதியாக ஆணையிட்ருக்‌ கூறியதை அறிந்தி 
ருந்தார்‌. 


திப. 2.32 அவர்‌ கிறிஸ்துவின்‌ உயிர்த்தெழுதலை முன்னறிந்து அவரைப்‌ பாதாளத்திடம்‌ 
ஓப்புவிக்கமாட்டீர்‌. அவரது உடல்‌ பருகுழியைக்‌ காணவிடமாட்டீர்‌ என்று கூறியிருக்கிறார்‌. 


திப. 2.33 கடவுள்‌ இந்த இயேசுவை உயிர்த்தெழச்‌ செய்தார்‌. இதற்கு நாங்கள்‌ 
அனைவரும்‌ சாட்சிகள்‌. 


திப. 2.34 அவர்‌ கடவுளின்‌ வலதுப்பக்கத்துக்கு உயர்த்தப்பட்டு வாக்களிக்கப்பட்ட தூய 
ஆவியைத்‌ தம்‌ தந்தையிடமிருந்து பெற்றுப்‌ பொழிந்தருளினார்‌. நீங்கள்‌ காண்பதும்‌ 
கேட்பதும்‌ இதுகான்‌. 

திப. 2.35 விண்ணுலகிற்கு உயர்த்தப்பட்டவர்‌ தாவீது அல்ல. ஏனெனில்‌ ஆண்டவர்‌ என்‌ 


தலைவரிடம்‌ நான்‌ உம்‌ பகைவரை உமக்குக்‌ கால்மனையாக்கும்‌ வரை நீர்‌ என்‌ 
வலப்பக்கம்‌ வீற்றிருக்கும்‌ எனக்‌ கூறினார்‌ என்று அவரே சொல்கிறாரே. 


Holy Bible - Neu Testament - part III (in tamil script, .. Page 7 of 86 


திப. 2.36 ஆகையால்‌ நீங்கள்‌ சிலுவையில்‌ அறைந்த இந்த இயேசுவை கடவுள்‌ 
ஆண்டவரும்‌ மெசியாவுமாக்கினர்‌ என்பதை இஸ்ரயேல்‌ மக்களாகிய நீங்கள்‌ அனைவரும்‌ 
உறுதியாக அறிந்துகொள்ளுங்கள்‌. 


திப. 2.3? அவர்கள்‌ இதைக்‌ கேட்மு உள்ளம்‌ குத்தப்பட்டவர்களாய்‌ பேதுருவையும்‌ மற்ற தி 
ருத்தூதர்களையும்‌ பார்த்து சகோதரரே நாங்கள்‌ என்ன செய்ய வேண்டும்‌? என்று 
கேட்டார்கள்‌. 


திப. 2.38 அதற்குப்‌ பேதுரு அவர்களிடம்‌ நீங்கள்‌ மனம்‌ மாறுங்கள்‌. உங்கள்‌ பாவங்களிலி 
ருந்து மன்னிப்பு பெறுவதற்காக. ஒவ்வொருவரும்‌ இயேசு கிறிஸ்துவின்‌ பெயரால்‌ தி 
ருமுழுக்குப்‌ பெறுங்கள்‌. அப்பொழுது தூய ஆவியைக்‌ கொடையாகப்‌ பெறுவீர்கள்‌. 


திப. 2.39 ஏனென்றால்‌ இந்த வாக்குறுதியானது உங்களது பிள்ளைகளுக்கும்‌ தொலையி 
லுள்ள யாவருக்கும்‌ ஆண்டவராகிய கடவுள்‌ கம்மிடம்‌ அழைக்கும்‌ அனைவருக்கும்‌ உரியது 
என்றார்‌. 


திப. 2.49 மேலும்‌ அவர்‌ வேறுபல சான்றுகளை எடுத்துக்கூறி நெறிக்கெட்ட 


இந்தக்தலைமுறையிலிருந்து உங்களைக்‌ காப்பாற்றிக்கொள்ளுங்கள்‌ என்று அறிவுறுத்தி 
னார்‌. 


திப. 2.41 அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள்‌ தி 
ருமுழுக்குப்பெற்றார்கள்‌ . அன்று ஏறக்குறைய மூவாயிரம்‌ பேர்‌ அவர்களோரு 
சேர்க்கப்பட்டனர்‌. 


திப. 2.42 அவர்கள்‌ திருத்தூதர்‌ கற்பித்தவற்றிலும்‌ நட்புறவிலும்‌ அப்பம்‌ பிமுவதலும்‌ 
இறைவேண்டலிலும்‌ உறுதியாய்‌ நிலைத்திருந்தார்கள்‌. மக்கள்‌ அனைவரிடமும்‌ அச்சம்‌ நி 
லவியது. 


திப. 2.43 திருத்தூதர்‌ வழியாக பல அருஞ்செயல்களும்‌ அடையாளங்களும்‌ நிகழ்ந்தன. 


திப. 2.44 நம்பிக்கைக்‌ கொண்ட அனைவரும்‌ ஒன்றாயிருந்தனர்‌ எல்லா 
உடைமைகளையும்‌ பொதுவாய்‌ வைக்கிருந்தனர்‌. 


திப. 2.45 நிலபுலன்களும்‌ பிற உடைமைகளும்‌ உடையோர்‌ அவற்றை விற்று 
அனைவருக்கும்‌ அவரவர்‌ தேவைகளுக்கேற்ப பகிர்ந்தளிக்தனர்‌ . 


திப. 2.46 ஒவ்வொரு நாளும்‌ அவர்கள்‌ ஒரே மனத்தோரு கோவிலில்‌ தவறாது 
கூடிவந்தார்கள்‌. பேறுவகையோமும்‌ எளிய உள்ளத்தோடும்‌ வீருகள்‌ தோறும்‌ அப்பத்தைப்பி 
ட்டு உணவைப்‌ பகிர்ந்து உண்டு வந்தார்கள்‌. 

திப. 2.47 அவர்கள்‌ கடவுளைப்‌ போற்றி வந்தார்கள்‌. எல்லா மக்களுடைய 
நல்லெண்ணத்தையும்‌ பெற்றிருந்தார்கள்‌. ஆண்டவரும்‌ தாம்‌ மீட்டுக்‌ கொண்டவர்களை 
நாள்தோறும்‌ அவர்களோரு சேர்த்துக்‌ கொண்டே இருந்தார்‌. 


Holy Bible - New Testament - part III (in tamil script, .. Page 8 of 86 


3. அதிகாரம்‌ 


திப. 3.1 ஒருநாள்‌ இறைவேண்டல்‌ செய்யும்‌ நேரமாகிய பிற்பகல்‌ மூன்று. பேதுருவும்‌ 
யோவானும்‌ கோவிலுக்குச்‌ சென்றனர்‌. 


திப. 3.2 அப்பொழுது பிறவியிலேயே கால்‌ ஊனமுற்றிருந்த ஒருவரைச்‌ சிலர்‌ சுமந்துக்‌ 
கொண்டு வந்தனர்‌. கோவிலுக்குள்‌ செல்பவரிடம்‌ பிச்சைக்‌ கேட்பதற்காக அவரை 
நாள்தோறும்‌ கோவிலின்‌ அழகுவாயில்‌ என்னுமிடத்தில்‌ வைப்பர்‌. 


திப. 3.3 அவர்‌ கோவிலுக்குள்‌ சென்றுக்‌ கொண்டிருந்த பேதுருவையும்‌ யோவானையும்‌ 
கண்டு பிச்சைக்‌ கேட்டார்‌. 


திப. 3.4 பேதுருவும்‌ யோவானும்‌ அவரைப்‌ உற்றுப்பார்த்து எங்களைப்‌ பார்‌ என்று கூறினர்‌. 


திப. 3.5 அவர்‌ ஏதாவது கிடைக்கும்‌ என்ற எதிர்பார்ப்புடன்‌ அவர்களை ஆவலுடன்‌ 
நோக்கினார்‌. 


திப. 3.6 பேதுரு அவரிடம்‌ வெள்ளியும்‌ பொன்னும்‌ என்னிடமில்லை என்னிடம்‌ உள்ளதை 
உமக்குக்‌ கொருக்கிறேன்‌. நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின்‌ பெயரால்‌ எழுந்து நடந்திரும்‌ 
என்று கூறி 


திப. 3.7 அவரது வலக்கையைப்‌ பற்றிப்‌ பிடித்துத்‌ தூக்கிவிட்டார்கள்‌. உடனே அவரது 
காலடிகளும்‌ கணுக்கால்களும்‌ வலுவடைந்தன . 


திப. 3.8 அவர்‌ குதித்தெழுந்து நடக்கத்‌ தொடங்கியபின்‌. துள்ளி நடந்து கடவுளைப்‌ 
போற்றியவாறே அவர்களோமு கோவிலுக்குள்‌ சென்றார்‌. 


திப. 3.9 அவர்‌ நடப்பதையும்‌ கடவுளைப்‌ போற்றுவதையும்‌ மக்களனைவரும்‌ கண்டனர்‌. 


திப. 3.10 அவர்கள்‌ எல்லாரும்‌ கோவிலின்‌ அழகு வாயில்‌ அருகே பிச்சைக்கேட்முக்‌ 
கொண்டிருந்தவர்‌ இவரே என்று அறிந்துக்‌ கொண்டனர்‌. நடந்ததைப்‌ பார்த்துத்‌ திகைப்பு 
மிகுந்தவராய்‌ மெய்ம்மறந்து நின்றனர்‌. 


திப. 3.11 நலமடைந்த அவர்‌ பேதுருவையும்‌ யோவானையும்‌ விடாமல்‌ பற்றிக்‌ 
கொண்டிருக்க எல்லா மக்களும்‌ திகிலுற்று சாலமோன்‌ மண்டபம்‌ என்னும்‌ இடத்திற்கு 
ஒரு சேர ஓடிவந்தனர்‌. 

திப. 3.12 பேதுரு இதைக்‌ கண்ரு மக்களைப்‌ பார்த்துக்‌ கூறியது. எருசலேம்‌ மக்களே 
நீங்கள்‌ ஏன்‌ இகைப்‌ பார்த்து வியப்படைகிறீர்கள்‌? நாங்கள்‌ எங்கள்‌ சொந்த 
வல்லமையாலோ இறைப்பற்றாலோ இவரை நடக்கச்‌ செய்து விட்டதுபோல்‌ ஏன்‌ 


Holy Bible - Neu Testament - part III (in tamil script, .. Page 9 of 86 
எங்களையே உற்றுப்‌ பார்க்கிறீர்கள்‌? 


திப. 3.13 ஆபிரகாம்‌ ஈசாக்கு யாக்கோபு என்னும்‌ நம்‌ மூதாதையரின்‌ கடவுள்‌ தம்‌ ஊழி 
யர்‌. இயேசுவைப்‌ பெரு மைப்பருத்தினர்‌. ஆனால்‌ நங்கள்‌ அவரை புறக்கணித்துப்‌ பிலாத்தி 
டம்‌ ஒப்புவித்து விட்டீர்கள்‌. அவன்‌ அவருக்கு விருதலைக்‌ தீர்ப்பு அளிக்க முயன்றபோதும்‌ 
நீங்கள்‌ அவரை மறுதலித்த*ர்கள்‌. 


திப. 3.14 நீங்கள்‌ தூய்மையும்‌ நன்மையும்‌ ஆனவரை மறுதலித்து கொலையாளியை வி 
முதலைச்‌ செய்யுமாறு வேண்டிக்கொண்டீர்கள்‌. 


திப. 3.15 வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள்‌ கொன்றுவிட்டீர்கள்‌. ஆனால்‌ கடவுள்‌ 
இறந்த அவரை உயிரோமு எழுப்பினார்‌. இதற்கு நாங்கள்‌ சாட்சிகள்‌. 


திப. 3.16 இதோ உங்கள்‌ கண்முன்‌ நிற்கிற இவர்‌ உங்களுக்குத்‌ தெரிந்தவர்‌. இயேசுவி 
ன்‌ பெயரே இவருக்கு வலுவூட்டியது . அவர்‌ பெயர்‌ மீது கொண்டிருந்த நம்பிக்கையால்‌ இது 
நடந்தது. இந்த நம்பிக்கையே உங்கள்‌ அனைவர்‌ முன்பாகவும்‌ இவருக்கு முழுமையான 
உடல்‌ நலனைக்‌ கொடுத்துள்ளது. 


திப. 3.17 அன்பர்களே நீங்களும்‌ உங்கள்‌ தலைவர்களும்‌ அறியாமையினாலேயே 
இப்படிச்‌ செய்துவிட்டீர்கள்‌ என எனக்குத்தெரியும்‌. 


திப. 3.18 ஆனால்‌ கடவுள்‌ கம்‌ மெசியா துன்புறவேண்மும்‌ என்று இறைவாக்கின்‌ 
அனைவர்‌ வாயிலாகவும்‌ முன்னறிவித்ததை இவ்வாறு நிறைவேற்றினார்‌. 


திப. 3.19 எனவே உங்கள்‌ பாவங்கள்‌ போக்கப்பரும்‌ பொருட்டு மனம்மாறி அவரிடம்‌ தி 
ரும்புங்கள்‌. 


திப. 3.28 அப்பொழுது ஆண்டவர்‌ புத்துயிர்‌ அளிக்கும்‌ காலத்தை அருளி உங்களுக்காக 
ஏற்பருத்திய மெசியாவாகிய இயேசுவை அனுப்புவார்‌. 


திப. 3.21 விண்ணேற்றமடைந்த இயேசு யாவும்‌ சீர்பமுத்தப்பரும்‌ காலம்‌ வரை வி 
ண்ணுலகில்‌ இருக்க வேண்டும்‌. பழங்காலத்‌ தூய இறைவாக்கினர்‌ வாயிலாகக்‌ கடவுள்‌ 
இந்தக்காலத்கைக்குறித்து கூறியிருந்தார்‌. 


திப. 3.22 மோசேயும்‌ உங்கள்‌ கடவுளாகிய ஆண்டவர்‌ உங்கள்‌ சகோதரரிடமிருந்து 
என்னைப்போல்‌ " இறைவாக்கினரைத்‌ தோன்றச்செய்வார்‌. அவர்‌ உங்களுக்குக்‌ கூறும்‌ 
எல்லாவற்றிற்கும்‌ நங்கள்‌ செவிசாயுங்கள்‌. 


திப. 3.23 அந்த இறைவாக்கினருக்குச்‌ செவிசாய்த்துக்‌ கீழ்ப்படியாக எவரும்‌ மக்களினி 
ன்று அடியோமு அழிக்கப்பருவர்‌ என்று கூறியுள்ளார்‌. 


திப. 3.24 சாமுவேல்‌ தொடங்கி இறைவாக்குரைத்த அனைவரும்‌ 
இந்தக்காலத்தைப்பற்றி அறிவித்து வந்தனர்‌. 


Holy Bible - Neu Testament - part III (in tamil script... Page 10 of 86 


திப. 3.25 அந்த இறைவாக்கினர்‌ உரைத்தவற்றை உரிமையாக்கிக்‌ கொள்பவர்கள்‌ 
நீங்கள்‌ கடவுள்‌ ஆபிரகாமிடம்‌ உன்மரபின்‌ வழியாக மண்ணின்‌ மக்களினங்கள்‌ 
அனைத்தும்‌ ஆசிபெறும்‌ என்று கூறி உடன்படிக்கை செய்தார்‌. கடவுள்‌ உங்கள்‌ 
மூதாதையரோமு செய்த அந்த உடன்படிக்கையையும்‌ உரிமையாக்கிக்‌ கொள்பவர்கள்‌ 
நீங்களே. 


திப. 3.26 ஆகையால்‌ நீங்கள்‌ அனைவரும்‌ உங்கள்‌ த£யசெயல்களை விட்ரு விலகி ஆசி 
ப்பெற்றுக்கொள்வகற்காகவே கடவுள்‌ தம்‌ ஊழியரைக்‌ தோன்றச்‌ செய்து முதன்முதல்‌ 
உங்களிடம்‌ அனுப்பினார்‌ 


4. அதிகாரம்‌ 


திப. 4.1 பேதுருவும்‌ யோவானும்‌ மக்களோமு பேசிக்கொண்டிருந்தனர்‌. அப்போது 
குருக்களும்‌ சதுசேயர்களும்‌ கோவில்‌ காவல்‌ தலைவரும்‌ அங்கு வந்தார்கள்‌ 

திப. 4.2 அவர்கள்‌ மக்களுக்குக்‌ கற்பிப்பதையும்‌ இறந்தோர்‌ இயேசுவின்‌ முலம்‌ உயி 
ர்த்தெழுவர்‌ என்று அறிவித்தகையும்‌ கண்டு எரிச்சலடைந்து 

திப. 4.3 அவர்களை கைது செய்தார்கள்‌. ஏற்கனவே மாலையாகிவிட்டதால்‌ மறுநாள்வரை 
காவலில்‌ வைத்தார்கள்‌. 


திப. 4.4 அவர்களுடைய வார்த்தைகளைக்‌ கேட்ட பலரும்‌ நம்பிக்கை கொண்டனர்‌. 
இவ்வாறு நம்பிக்கை கொண்ட ஆண்களது எண்ணிக்கை ஏறக்குறைய ஐயாயிரம்‌. 


திப. 4.5 மறுநாள்‌ தலைவர்களும்‌ மூப்பர்களும்‌ மறைநூல்‌ அறிஞர்களும்‌ எருசலேமில்‌ 
ஒன்றுக்‌ கூடினார்கள்‌. 


திப. 4.6 அவர்களுடன்‌ தலைமைக்‌ குருவான அன்னாவும்‌ கயபா யோவான்‌ அலக்சாந்தர்‌ 
ஆகியோரும்‌ தலைமைக்‌ குருவின்‌ குரும்பத்தைச்‌ சேர்ந்த அனைவரும்‌ கூடியிருந்தார்கள்‌. 


திப. 4.7 அவர்கள்‌ திருத்தூதர்களை நருவில்‌ நிறுத்தி " நீங்கள்‌ எந்த வல்லமையால்‌ 
அல்லது எந்தப்‌ பெயரால்‌ இதனைச்‌ செய்தீர்கள்‌? " என்று வினவினார்கள்‌. 


திப. 4.8 அப்பொழுது பேதுரு தூய ஆவியால்‌ ஆட்கொள்ளப்பட்டு அவர்களுக்கு மறுமொழி 
யாகக்‌ கூறியது " மக்கள்‌ தலைவர்களே, மூப்பர்களே 


திப. 4.9 உடல்‌ நலமற்றியிருந்த இவருக்கு நாங்கள்‌ செய்த நற்செயல்‌ எப்படி நிகழ்ந்தது 
என்பதைக்‌ குறித்து நாங்கள்‌ இன்று விசாரணை செய்யப்பருகிறோம்‌ . 


திப. 4.19 நாசரேத்து இயேசுவின்‌ பெயரால்‌ இவர்‌ நலமடைந்து நம்முடன்‌ நிற்கிறார்‌. இது 
உங்கள்‌ எல்லாருக்கும்‌, இஸ்ரயேல்‌ மக்கள்‌ அனைவருக்கும்‌ தெரிந்திருக்கட்ரும்‌. நீங்கள்‌ 


Holy Bible - Neu Testament - part III (in tamil script... Page 11 of 86 


இயேசுவைச்‌ சிலுவையில்‌ அறைந்கீர்கள்‌. ஆனால்‌ கடவுள்‌ இறந்த அவரை உயிருடன்‌ 
எழுப்பினார்‌. 


திப. 4.11 இந்த இயேசுவே " கட்ருகிறவர்களாகிய உங்களால்‌ இகழ்ந்து கள்ளப்பட்ட கல்‌ 
ஆனாலும்‌ முகன்மையான மூலைக்கல்லாக விளங்குகிறார்‌. " 


திப. 4.12 இவராலேயன்றி வேறு எவராலும்‌ மீட்பு இல்லை. ஏனென்றால்‌ நாம்‌ மீட்புப்‌ 
பெறுமாறு வானத்தின்கீழ்‌ மனிதரிடையே இவரது பெயரன்றி வேறு எந்தப்‌ பெயரும்‌ 
கொருக்கப்படவில்லை. 


திப. 4.13 பேதுருவும்‌ யோவானும்‌ கல்வியறிவற்றவர்கள்‌ என்பதைத்‌ தலைமைச்‌ 
சங்கத்தார்‌ அறிந்திருந்ததால்‌ அவர்களது துணிவைக்‌ கண்டு வியப்படைந்தனர்‌. அவர்கள்‌ 
இயேசுவோமு இருந்தவர்கள்‌ என்பதையும்‌ உணர்ந்து கொண்டனர்‌. 


திப. 4.14 நலம்‌ பெற்ற மனிதர்‌ அவர்களோரு நிற்பதைக்‌ கண்டதால்‌ அவர்களால்‌ 
ஒன்றும்‌ மறுத்துப்‌ பேச முடியவில்லை. 


திப. 4.15 எனவே அவர்கள்‌ பேதுருவையும்‌ யோவானையும்‌ சங்கத்தைவிட்ரு வெளி 
யேறும்படி ஆணையிட்மு பின்பு தங்களுக்குள்‌ இது குறித்துக்‌ கலந்து பேசினார்கள்‌. 


திப. 4.16 " நாம்‌ இந்த மனிதர்களை என்ன செய்யலாம்‌? ஏனென்றால்‌ குறிப்பிடத்தக்க 
ஓர்‌ அரும்‌ அடையாளத்தை இவர்கள்‌ செய்துள்ளார்கள்‌. இது எருசலேமில்‌ வாழும்‌ 
அனைவருக்கும்‌ கெரியும்‌. இதை நாம்‌ மறுக்க முடியாது. 


திப. 4.12 ஆகவே இச்செய்தி மேலும்‌ மக்களிடையே பரவாமலிருக்குமாறு இந்த 
இயேசுவைக்‌ குறித்து யாரிடமும்‌ பேசக்‌ கூடாதென நாம்‌ இவர்களை அச்சுறுத்தி 
வைப்போம்‌ " என்று கூறினார்கள்‌. 


திப. 4.18 அதன்‌ பின்பு தலைமைச்‌ சங்கத்தார்‌ அவர்களை அழைத்து " இயேசுவைப்‌ 
பற்றி எதுவும்‌ பேசவோ கற்பிக்கவோ கூடாது " என்று கண்டிப்பாகக்‌ கட்டளையிட்டனர்‌. 


திப. 4.19 அதற்குப்‌ பேதுருவும்‌ யோவானும்‌ மறுமொழியாக " உங்களுக்குச்‌ செவி 
சாய்ப்பதா? கடவுளுக்குச்‌ செவிசாய்ப்பதா? இதில்‌ கடவுள்‌ பார்வையில்‌ எது முறையானது 
என நீங்களே தீர்மானித்துக்‌ கொள்ளுங்கள்‌ 


திப. 4.28 என்ன ஆனாலும்‌ நாங்கள்‌ கண்டதையும்‌ கேட்டதையும்‌ எருத்துரைக்காமலிருக்க 
எங்களால்‌ முடியாது " என்றனர்‌. 


திப. 4.21 அவர்களைத்‌ தண்டிப்பதற்கு வேறு வழி கண்முபிடிக்க முடியாததாலும்‌ 
மக்களுக்கு அஞ்சியதாலும்‌ தலைமைச்‌ சங்கத்தார்‌ அவர்களை மீண்டும்‌ அச்சுறுத்தி வி 
முதலை செய்கனர்‌. ஏனென்றால்‌ நடந்ததைக்‌ குறித்து மக்கள்‌ அனைவரும்‌ கடவுளைப்‌ 
போற்றிப்‌ புகழ்ந்தனர்‌. 


திப. 4.22 இந்த அரும்‌ அடையாளம்‌ வாயிலாக நலம்‌ பெற்ற மனிதர்‌ நாற்பது வயதுக்கு 


Holy Bible - New Testament - part III (in tamil script... Page 12 of 86 
மேற்பட்டவர்‌. 


திப. 4.23 விடுதலை பெற்ற அவர்கள்‌ தங்களைச்‌ சேர்ந்தவர்களிடம்‌ வந்து தலைமைக்‌ 
குருக்களும்‌ மூப்பர்களும்‌ தங்களுக்குக்‌ கூறிய யாவற்றையும்‌ அறிவித்தார்கள்‌. 


திப. 4.24 இவற்றைக்‌ கேட்ட யாவரும்‌ ஒரே மனத்துடன்‌ தங்கள்‌ குரலைக்‌ கடவுள்பால்‌ 
எழுப்பி பின்வருமாறு மன்றாடினர்‌ " ஆண்டவரே " விண்ணுலகையும்‌ மண்ணுலகையும்‌ 
கடலையும்‌ அவற்றிலுள்ள அனைத்தையும்‌ படைத்தவர்‌ நீரே ". 


திப. 4.25 எங்கள்‌ தந்தையும்‌ உம்‌ ஊழியருமாகிய தாவீது வாயிலாக தூய ஆவி முலம்‌ " 
வேற்றினத்தார்‌ சீற எழுவதேன்‌? மக்களினங்கள்‌ வீணாகச்‌ சூழ்ச்சி செய்வதேன்‌? 


திப. 4.26 பூவுலகின்‌ அரசர்களும்‌ தலைவர்களும்‌ ஆண்டவருக்கும்‌ அவர்தம்‌ மெசி 
யாவுக்கும்‌ எதிராக அணிவகுத்து நின்றனர்‌ " என்று உரைத்கர்‌. 


திப. 4.22 அதன்படியே இந்நகரில்‌ உம்மால்‌ அருள்பொழிவு பெற்ற உமது தூய ஊழியராகி 


ய இயேசுவுக்கு எதிராக ஏரோதும்‌ பொந்தியு பிலாத்தும்‌ பிற இனத்தவரோமும்‌ இஸ்ரயேல்‌ 
மக்களோமும்‌ ஒன்றுதிரண்டனர்‌. 


திப. 4.28 உமது கைவன்மையும்‌ உமது திட்டமும்‌ குறித்து அனைக்கையும்‌ அவர்கள்‌ 
செய்து முடித்தனர்‌. 


திப. 4.29 இப்போதுகூட ஆண்டவரே அவர்கள்‌ அச்சுறுத்துவதைப்‌ பாரும்‌. உம்‌ அடியார்‌ 
முழுத்‌ துணிவுடன்‌ உமது வார்த்தைகளை எடுத்துக்கூற அருள்‌ தாரும்‌. 


திப. 4.38 உமது தூய ஊழியர்‌ இயேசுவின்‌ பெயரால்‌ உமது கையை நீட்டி 
நோயுற்றோருக்கு நலமளியும்‌. அடையாளங்களும்‌ அருஞ்‌ செயல்களும்‌ நடைபெறச்‌ 
செய்யும்‌. " 


திப. 4.31 இவ்வாறு மன்றாடியவுடன்‌ அவர்கள்‌ கூடியிருந்த இடம்‌ அதிர்ந்தது. அவர்கள்‌ 
அனைவரும்‌ தூய ஆவியால்‌ ஆட்கொள்ளப்பட்டவர்களாய்க்‌ கடவுளின்‌ வார்த்கைகளைக்‌ 
துணிவுடன்‌ எருத்துக்‌ கூறினர்‌. 


திப. 4.32 நம்பிக்கை கொண்ட மக்கள்‌ அனைவரும்‌ ஒரே உள்ளமும்‌ ஒரே உயிருமாய்‌ 
இருந்தனர்‌. அவர்களுள்‌ எவரும்‌ தமது உடைமைகளைக்‌ தம்முடையதாகக்‌ கருதவில்லை 
எல்லாம்‌ அவர்களுக்குப்‌ பொதுவாய்‌ இருந்தது. 


திப. 4.33 திருத்தூதர்‌ அனைவரும்‌ ஆண்டவர்‌ இயேசு உயிர்த்தெழுந்தார்‌ என மிகுந்த 
வல்லமையோரு சான்று பகர்ந்து வந்தனர்‌. அவர்கள்‌ அனைவரும்‌ மக்களின்‌ 
நல்லெண்ணத்தை மிகுதியாகப்‌ பெற்றிருந்தனர்‌. 

திப. 4.34 தேவையில்‌ உழல்வோர்‌ எவரும்‌ அவர்களுள்‌ காணப்படவில்லை. நி 


லபுலன்களை அல்லது வீருகளை உடையோர்‌ அவற்றை விற்று அந்தத்‌ தொகையைக்‌ 
கொண்டு வந்து 


Holy Bible - Neu Testament - part III (in tamil script... Page 13 of 86 


திப. 4.35 திருத்தூதருடைய காலடியில்‌ வைப்பர்‌. அது அவரவர்‌ தேவைக்குத்‌ தக்கவாறு 
பகிர்ந்து கொருக்கப்பரும்‌. 


திப. 4.36 சைப்பிரசு தீவைச்‌ சேர்ந்த யோசேபார்த்‌ எனும்‌ லேவியர்‌ ஒருவர்‌ இருந்தார்‌. 
இவருக்குக்‌ திருத்தூதர்கள்‌ " ஊக்குவிக்கும்‌ பண்பு கொண்டவர்‌ " என்று பொருள்பமும்‌ 
பர்னபா என்னும்‌ பெயரைக்‌ கொடுத்திருந்கார்கள்‌. 


திப. 4.37 அவர்‌ தமது நிலத்தை விற்று அந்தப்‌ பணத்தைக்‌ கொண்முவந்து தி 
ருத்தூதர்களது காலடியில்‌ வைத்தார்‌. 


5. அதிகாரம்‌ 


திப. 5.1 அன்னியா என்னும்‌ பெயருள்ள ஒருவன்‌ இருந்தான்‌. அவன்‌ தன்‌ மனைவி சப்பி 
ராவுடன்‌ சேர்ந்து தன்னுடைய நிலத்தை விற்றான்‌ 


திப. 5.2 விற்ற கொகையில்‌ ஒரு பகுதியைத்‌ தன்‌ மனைவி அறியத்‌ தனக்கென்று 
வைத்துக்‌ கொண்டு மறு பகுதியைத்‌ திருத்தூதரின்‌ காலடியில்‌ கொண்முவந்து வைத்தான்‌. 


திப. 5.3 அப்பொழுது பேதுரு " அன்னியா நீ நிலத்தை விற்ற தொகையின்‌ ஒரு பகுதி 
யை உனக்கென்று வைத்துக்கொண்டு தூய ஆவியிடம்‌ பொய்‌ சொல்லும்படி சாத்தான்‌ உன்‌ 
உள்ளத்தை ஆட்கொண்டதேன்‌? 


திப. 5.4 அது விற்கப்பருவதற்கு முன்பு உன்னுடையதாகத்தானே இருந்தது? அதை விற்ற 
பின்பும்‌ அந்தப்பணம்‌ உன்னுடைய உரிமையாகத்தானே இருந்தது? பின்பு ஏன்‌ நீ 
இச்செயலுக்கு உன்‌ உள்ளத்தில்‌ உடமளித்தாய்‌? r' மனிதரிடமல்ல கடவுளிடமல்லவா 
பொய்‌ சொன்னாய்‌ " என்று கூறினார்‌. 


திப. 5.5 அவர்‌ கூறியதைக்‌ கேட்டதும்‌ அன்னியா கீழே விழுந்து உயிர்விட்டான்‌. இதைக்‌ 
கேள்வியுற்ற அனைவரையும்‌ பேரச்சம்‌ ஆட்கொண்டது. 


திப. 5.6 இளைஞர்கள்‌ எழுந்து வந்து அவனைக்‌ துணியால்‌ மூடிச்‌ சுமந்து கொண்டுபோய்‌ 
அடக்கம்‌ செய்தார்கள்‌. 

திப. 5.2 ஏறக்குறைய மூன்று மணி நேரத்துக்குப்‌ பின்‌ அவன்‌ மனைவி உள்ளே வந்தாள்‌. 
நிகழ்ந்தது எதுவும்‌ அவளுக்குத்‌ தெரியாது. 


திப. 5.8 பேதுரு அவளைப்‌ பார்த்து " நிலத்தை இவ்வளவுக்குத்தானா விற்றீர்கள்‌? 
சொல்‌ " என்று கேட்க அவள்‌ " ஆம்‌ இவ்வளவுக்குத்தான்‌ விற்றோம்‌ " என்று பதிலளி 
த்தாள்‌. 


Holy Bible - Neu Testament - part III (in tamil script... Page 14 of 86 


திப. 5.9 மீண்டும்‌ பேதுரு அவளைப்‌ பார்த்து " தூய ஆவியாரைச்‌ சோதிக்க நீங்கள்‌ 
உடன்பட்டதேன்‌? இதோ. உன்‌ கணவனை அடக்கம்‌ செய்தவர்கள்‌ கதவருகில்‌ வந்து வி 
ட்டார்கள்‌. அவர்கள்‌ உன்னையும்‌ வெளியே சுமந்து செல்வார்கள்‌ " என்றார்‌. 


திப. 5.19 உடனே அவள்‌ அவர்‌ காலடியில்‌ விழுந்து உயிர்விட்டாள்‌. இளைஞர்கள்‌ உள்ளே 
வந்து அவள்‌ இறந்துகிடப்பதைக்‌ கண்டு வெளியே சுமந்துகொண்டு போய்‌ அவள்‌ 
கணவனுக்கு அருகில்‌ அடக்கம்‌ செய்தார்கள்‌. 


திப. 5.11 திருச்சபையார்‌ யாவரையும்‌ இதைக்‌ கேள்வியுற்ற அனைவரையுமே பேரச்சம்‌ 
ஆட்கொண்டது. 


திப. 5.12 மக்களிடையே பல அரும்‌ அடையாளங்களும்‌ அருஞ்செயல்களும்‌ திருத்தூகர்‌ 
வழியாய்ச்‌ செய்யப்பட்டன. அனைவரும்‌ சாலமோன்‌ மண்டபத்தில்‌ ஒருமனத்தவராய்க்‌ கூடி 
வந்தனர்‌. 


திப. 5.13 மற்றவர்‌ யாரும்‌ இவர்களோமு சேர்ந்துகொள்ளத்‌ துணியவில்லை. ஆயினும்‌ 
மக்கள்‌ இவர்களைப்‌ பற்றிப்‌ பெருமையாகப்‌ பேசினர்‌. 


திப. 5.14 ஆண்டவரிடம்‌ நம்பிக்கை கொண்ட திரளான ஆண்களும்‌ பெண்களும்‌ 
இவர்களோடு சேர்க்கப்பட்டார்கள்‌. 


திப. 5.15 பேதுரு நடந்து செல்லும்போது அவர்‌ நிழல்‌ சிலர்‌ மேலாவது பமுமாறு மக்கள்‌ 
உடல்நலமற்றோரைக்‌ கட்டில்களிலும்‌ பருக்கைகளிலும்‌ கிடத்திச்‌ சுமந்துகொண்முவந்து 
வீதிகளில்‌ வைத்தார்கள்‌ 


திப. 5.16 எருசலேமைச்‌ சுற்றியிருந்த நகரங்களிலிருந்து மக்கள்‌ உடல்நலமற்றோரையும்‌ 
தீய ஆவிகளால்‌ சுமந்து கொண்டு திரளாகக்‌ கூடிவந்தார்கள்‌. அவர்கள்‌ அனைவரும்‌ 
நலம்‌ பெற்றனர்‌. 


திப. 5.12 தலைமைக்‌ குருவும்‌ அவரைச்‌ சேர்ந்த சதுசேயக்‌ கட்சியினர்‌ அனைவரும்‌ 
பொறாமையால்‌ நிறைந்து 


திப. 5.18 திருத்தூதரைக்‌ கைது செய்து பொதுச்‌ சிறையில்‌ காவலில்‌ வைத்தனர்‌. திப. 
5.19 ஆனால்‌ இரவில்‌ ஆண்டவரின்‌ தூதர்‌ சிறைச்‌ சாலையின்‌ கதவுகளைத்‌ திறந்து 
அவர்களை வெளியே அழைத்துச்‌ சென்று " 


திப. 5.29 " நீங்கள்‌ போய்க்‌ கோவிலில்‌ நின்று வாழ்வு பற்றிய வார்த்தைகளையெல்லாம்‌ 
மக்களுக்கு எருத்துக்‌ கூறுங்கள்‌ என்றார்‌. 


திப. 5.21 இதைக்‌ கேட்ட அவர்கள்‌ பொழுது விடிந்ததும்‌ கோவிலுக்குச்‌ சென்று கற்பி 
த்தார்கள்‌. தலைமைக்‌ குருவும்‌ அவரைச்‌ சேர்ந்தவர்களும்‌ அனைத்து இஸ்ரயேல்‌ மக்களி 
ன்‌ ஆட்சிப்‌ பேரவையாகிய தலைமைச்‌ சங்கத்தைக்‌ கூட்டிக்‌ திருத்தூகர்களைச்‌ சிறையிலி 
ருந்து கொண்டு வருமாறு ஆள்‌ அனுப்பினார்கள்‌. 


Holy Bible - Neu Testament - part III (in tamil script... Page 15 of 86 


திப. 5.22 அந்த ஏவலர்கள்‌ அங்கு வந்தபோது சிறையில்‌ அவர்களைக்‌ காணவில்லை. 
எனவே அவர்கள்‌ திரும்பி வந்து 


திப. 5.23 " நாங்கள்‌ சிறைச்சாலை உறுதியாய்‌ப்‌ பூட்டப்பட்டிருப்பதையம்‌ காவலர்‌ வாயி 
லருகில்‌ நின்றுகொண்டிருப்பதையும்‌ கண்டோம்‌. ஆனால்‌ கதவைக்‌ திறந்தபோது உள்ளே 
எவரையும்‌ காணவில்லை என்று அறிவித்தார்கள்‌. 


திப. 5.24 இவ்வார்த்தைகளைக்‌ கேட்ட கோவில்‌ காவல்‌ தலைவரும்‌ தலைமைக்‌ 
குருக்களும்‌ அவர்களுக்கு என்னதான்‌ நேர்ந்திருக்கும்‌ என்று மனங்குழம்பி நின்றனர்‌. 


திப. 5.25 அப்பொழுது ஒருவர்‌ வந்து " நீங்கள்‌ சிறையில்‌ அடைத்து வைத்திருந்த மனி 
தர்கள்‌ அதோ. கோவிலில்‌ நின்று மக்களுக்குக்‌ கற்பிக்கின்றனர்‌ என்று அவர்களிடம்‌ 
அறிவித்தார்‌ 


திப. 5.26 உடனே காவல்தலைவர்‌ ஏவலர்களுடன்‌ கோவிலுக்குச்‌ சென்று அவர்களை 
அழைத்துச்‌ சென்றார்‌. மக்கள்‌ கல்லெறிவார்கள்‌ என்று அவர்‌ அஞ்சியதால்‌ வன்முறை 
எதுவும்‌ கையாளவில்லை. 


திப. 5.27 அழைத்து வந்தவர்களை அவர்கள்‌ யூதத்‌ தலைமைச்‌ சங்கத்தின்முன்‌ நிறுத்தி 
னார்கள்‌. தலைமைக்‌ குரு அவர்களை நோக்கி 


திப. 5.28 " நீங்கள்‌ இந்த இயேசு பற்றிக்‌ கற்பிக்கக்‌ கூடாது என்று நாங்கள்‌ 
கண்டிப்பாய்க்‌ கட்டளையிடவில்லையா? என்றாலும்‌ எருசலேம்‌ முழுவதும்‌ நீங்கள்‌ கற்பித்து 
வருகிறீர்கள்‌. மேலும்‌ இந்த மனிதருடைய இரத்தப்‌ பழியையும்‌ எங்கள்மீது சுமத்தப்‌ 
பார்க்கிறீர்களே. " என்றார்‌. 


திப. 5.29 அதற்குப்‌ பேதுருவும்‌ திருத்தூதரும்‌ மறுமொழியாக " மனிதர்களுக்குக்‌ 
கீழ்ப்படிவதைவிட கடவுளுக்கு அல்லவா கீழ்ப்படிய வேண்டும்‌? 


திப. 5.38 நீங்கள்‌ சிலுவையில்‌ தொங்கவைத்துக்‌ கொன்ற இயேசுவை நம்‌ மூதாதையரி 
ன்‌ கடவுள்‌ உயிர்த்தெழச்‌ செய்தார்‌. 


திப. 5.31 இஸ்ரயேல்‌ மக்களுக்கு மனம்‌ மாற்றத்தையும்‌ பாவமன்னிப்பையும்‌ அளி 
ப்பதற்காகக்‌ கடவுள்‌ அவரைத்‌ தலைவராகவும்‌ மீட்பராகவும்‌ தமது வலப்பக்கத்துக்கு 
உயர்த்தினார்‌. 


திப. 5.32 இவற்றுக்கு நாங்களும்‌ கடவுள்‌ தமக்குக்‌ கீழ்ப்படிவோருக்கு அருளும்‌ தூய 
ஆவியும்‌ சாட்சிகள்‌ என்றனர்‌. 


திப. 5.33 இவற்றைக்‌ கேட்ட தலைமைச்‌ சங்கத்தார்‌ கொதித்தெழுந்து தி 
ருத்தூதர்களைக்‌ கொல்லத்‌ திட்டமிட்டனர்‌. 


திப. 5.34 அப்பொழுது கமாலியேல்‌ என்னும்‌ பெயருடைய பரிசேயர்‌ ஒருவர்‌ தலைமைச்‌ 
சங்கத்தில்‌ எழுந்து நின்றார்‌. இவர்‌ மக்கள்‌ அனைவராலும்‌ மதிக்கப்பட்ட திருச்சட்ட ஆசி 


Holy Bible - Neu Testament - part III (in tamil script... Page 16 of 86 


ரியர்‌ திருத்தூதரைச்‌ சிறிது நேரம்‌ வெளியே போகும்படி ஆணையிட்மு 


திப. 5.35 அவர்‌ சங்கத்தாரை நோக்கிக்‌ கூறியது " இஸ்ரயேல்‌ மக்களே இந்த மனி 
தர்களுக்கு நங்கள்‌ செய்ய எண்ணியுள்ளகைக்‌ குறித்து எச்சிக்கையாய்‌ இருங்கள்‌. 


திப. 5.96 சிறிது காலத்திற்கு முன்பு தெயுதா என்பவன்‌ தோன்றி தான்‌ பெரியவன்‌ 
என்று கூறிக்கொண்டு ஏறத்தாழ நானூறு நானூறு பேரைத்‌ தன்னுடன்‌ சேர்த்துக்‌ 
கொண்டான்‌. ஆனால்‌ அவன்‌ கொல்லப்பட்டான்‌. அவனைப்‌ பின்பற்றிய அனைவரும்‌ சி 
தறிப்‌ போகவே அந்த இயக்கம்‌ ஒன்றுமில்லாமல்‌ போயிற்று . 


திப. 5.32 இவற்றுக்குப்‌ பின்பு மக்கள்தொகை கணக்கிடப்பட்ட நாள்களில்‌ கலிலேயனான 
யூதா என்பவன்‌ தோன்றித்‌ தன்னோடு சேர்ந்து கிளர்ச்சி செய்யும்படி மக்களைத்‌ 
தூண்டினான்‌. அவனும்‌ அழிந்தான்‌. அவனைப்‌ பின்பற்றியே மக்கள்‌ அனைவரும்‌ சிதறி 
ப்போயினர்‌. 


திப. 5.38 ஆகவே இப்போது நங்கள்‌ இம்‌ மனிதர்களை விட்ருவிமுங்கள்‌ என நான்‌ 
உங்களுக்குக்‌ கூறுகிறேன்‌. இவர்கள்‌ காரியத்தில்‌ நீங்கள்‌ தலையிட வேண்டாம்‌. 
இவர்கள்‌ திட்டமும்‌ செயலும்‌ மனிதரிடத்திலிருந்து வந்தவை என்றால்‌ அவை ஒழிந்து 
போகும்‌. 


திப. 5.39 அவை கடவுளைச்‌ சார்ந்தவை என்றால்‌ நங்கள்‌ கடவுளோமு போரி 
முபவர்களாகவும்‌ ஆவீர்கள்‌. அவர்‌ கூறியகைச்‌ சங்கத்தார்‌ ஏற்றுக்கொண்டனர்‌. 


திப. 5.48 பின்பு அவர்கள்‌ திருத்தூதர்களை அழைத்து அவர்களை நையப்புடைத்து 
இயேசுவைப்பற்றிப்‌ பேசக்‌ கூடாதென்று கட்டளையிட்ரு விருதலை செய்தனர்‌. 


திப. 5.41 இயேசுவின்‌ பெயரை (peret அவமதிப்புக்கு உரியவர்களாகக்‌ 
கருதப்பட்டதால்‌ திருத்தூதர்கள்‌ மகிழ்ச்சியோடு தலைமைச்‌ சங்கத்தை விட்ரு வெளியே 
சென்றார்கள்‌. 

திப. 5.42 அவர்கள்‌ நாள்தோறும்‌ கோவிலிலும்‌ வீருகளிலும்‌ தொடர்ந்து கற்பித்து இயேசு 
கிறிஸ்துவைப்‌ பற்றிய நற்செய்தியை அறிவித்துவந்தார்கள்‌. 


6. அதிகாரம்‌ 


திப. 6.1 அக்காலத்தில்‌ சீடர்களின்‌ எண்ணிக்கை பெருகி வந்தது. அப்போது கிரேக்க 
மொழி பேசுவோர்‌ தங்களுடைய கைம்பெண்கள்‌ அன்றாடப்‌ பந்தியில்‌ முறையாகக்‌ கவனி 
க்கப்படவில்லை என்று எபிரேய மொழி பேசுவோருக்கு எதிராக முணுமுணுத்கனர்‌. 


திப. 6.2 எனவே பன்னிரு திருத்தூதரும்‌ சீடர்களை ஒருங்கே வரவழைத்து " நாங்கள்‌ 
கடவுளது வார்த்தையைக்‌ கற்பிப்பதை விட்முவிட்ருப்‌ பந்தியில்‌ பரிமாறும்‌ பணியில்‌ 
ஈடுபடுவது முறை அல்ல. 


Holy Bible - New Testament - part III (in tamil script... Page 17 of 86 


திப. 6.3 ஆதலால்‌ அன்பர்களே உங்களிடமிருந்து நற்சான்று பெற்றவர்களும்‌ தூய ஆவி 
அருளும்‌ வல்லமையும்‌ ஞானமும்‌ நிறைந்தவர்களுமான எழுவரைக்‌ கவனமாய்த்‌ தெரி 
ந்தெருங்கள்‌. அவர்களை நாம்‌ இந்தப்‌ பணியில்‌ நியமிப்போம்‌. 


திப. 6.4 நாங்களோ இறை வேண்டலிலும்‌ இறை வார்த்தைப்‌ பணியிலும்‌ உறுதியாய்‌ நி 
லைத்திருப்போம்‌ என்று கூறினர்‌. 


திப. 6.5 திரளாம்க்‌ கூடியிருந்த சீடர்‌ அனைவரும்‌ இக்கருத்தை ஏற்றுக்கொண்டனர்‌. 
அதன்படியே அவர்கள்‌ நம்பிக்கையும்‌ தூய ஆவியும்‌ நிறைந்த ஸ்தேவான்‌ பிலிப்பு பி 
ரக்கோர்‌ நிக்கானோர்‌ தீமோன்‌ பர்மனா யூதம்‌ தழுவிய அந்தியோக்கிய நகரத்து நி 
ர்கொலா என்பவர்களைக்‌ தெரிந்தெருத்து 


திப. 6.6 அவர்களைத்‌ திருத்தூதர்‌ முன்னால்‌ நிறுத்தினார்கள்‌. திருத்தூதர்‌ தங்கள்‌ 
கைகளை அவர்கள்மீது வைத்து இறைவனிடம்‌ வேண்டினர்‌. 


திப. 6.7 கடவுளது வார்த்தை மேன்மேலும்‌ பரவி வந்தது. சீடர்களின்‌ எண்ணிக்கை 
எருசலேம்‌ நகில்‌ மிகுதியாகப்‌ பெருகிக்‌ கொண்டே சென்றது. குருக்களுள்‌ பெருங்‌ 
கூட்டத்தினரும்‌ இவ்வார்த்தகைக்குக்‌ கீழ்ப்படிந்து நம்பிக்கை கொண்டனர்‌. 


திப. 6.8 ஸ்தேவான்‌ அருளும்‌ வல்லமையும்‌ நிறைந்தவராய்‌ மக்களிடையே பெரும்‌ 
அருஞ்செயல்களையும்‌ அரும்‌ அடையாளங்களையும்‌ செய்து வந்தார்‌. 


திப. 6.9 அப்பொழுது உரிமையடைந்தோர்‌ எனப்பமுவோரின்‌ தொழுகைக்கூடக்கைச்‌ 
சேர்ந்த சிலரும்‌ சிரேன்‌ அலக்சாந்திரியா நகரினரும்‌ சிலிசியா ஆசியா மாநிலத்தவரும்‌ 
ஸ்தேவனோமு வாகாடத்‌ தொடங்கினார்‌. 


திப. 6.19 ஆனால்‌ அவரது ஞானத்தையும்‌ தூய ஆவி வாயிலாக அவர்‌ பேசிய 
வார்த்தைகளையும்‌ எதிர்த்து நிற்க அவர்களால்‌ இயலவில்லை. 


திப. 6.11 பின்பு அவர்கள்‌ இவன்‌ மோசேக்கும்‌ கடவுளுக்கும்‌ எதிராகப்‌ பழிச்சொற்கள்‌ 
சொன்னகை நாங்கள்‌ கேட்டிருக்கிறோம்‌ என்று கூறச்‌ சிலரைத்‌ தூண்டிவிட்டனர்‌. 


திப. 6.12 அவர்வாறே அவர்கள்‌ மக்களையும்‌ மூப்பர்களையும்‌ மறைநூல்‌ அறிஞர்களையும்‌ 
அவருக்கு எதிராகக்‌ கிளர்ந்தெழச்‌ செய்தார்கள்‌. உடனே அவர்கள்‌ எழுந்து வந்து 
அவரைப்‌ பிடித்துத்‌ தலைமைச்‌ சங்கத்துக்கு இழுத்துச்‌ சென்றார்கள்‌ 


திப. 6.13 மேலும்‌ பொய்ச்‌ சாட்சிகளைக்‌ கொண்டுவந்து நிறுத்தினார்கள்‌. அவர்கள்‌ " 


இந்த மனிதன்‌ இத்தூய இடத்தையும்‌ கிருச்சட்டத்தையும்‌ எதிர்த்து ஓயாமல்‌ பேசி வருகி 
றான்‌ " என்று கூறினார்கள்‌. 


திப. 6.14 மேலும்‌ அவர்கள்‌ " நசரேயாராகிய இயேசு இந்த இடத்தை அழித்துவிருவார்‌ 
என்றும்‌ மோசே நமக்குக்‌ கொடுத்திருக்கிற முறைமைகளை மாற்றிவிருவார்‌ என்றும்‌ 
இவன்‌ கூறக்‌ கேட்டோம்‌ என்றார்கள்‌. 


Holy Bible - New Testament - part III (in tamil script... Page 18 of 86 


திப. 6.15 தலைமைச்‌ சங்கத்தில்‌ அமர்ந்திருந்த அனைவரும்‌ அவரை உற்றுப்‌ 
பார்த்தபோது அவரது முகம்‌ வானதூதரின்‌ முகம்போல்‌ இருக்கக்‌ கண்டனர்‌. 


7. அதிகாரம்‌ 
திப. 7.1 தலைமைக்‌ குரு " இவையெல்லாம்‌ உண்மைதானா? " என்று கேட்டார்‌. 


திப. 2.2 அதற்கு ஸ்தேவான்‌ கூறியது சகோதரரே, கந்தையரே கேளுங்கள்‌. நம்‌ 
தந்தையாகிய ஆபிரகாம்‌ காரான்‌ நகரில்‌ குடியேறுமுன்பு மெசப்பொத்தாமியாவில்‌ வாழ்ந்து 
வந்தபோது மாட்சி மிகு கடவுள்‌ அவருக்கு தோன்றி 


திப. 7.3 " நீ உன்‌ நாட்டிலிருந்தும்‌ உன்‌ இனத்திடமிருந்தும்‌ புறப்பட்ரு நான்‌ உனக்குக்‌ 
காண்பிக்கும்‌ நாட்டிற்குச்‌ செல்‌ என்று கூறினார்‌. 


திப. 7.4 அதன்பின்‌ அவர்‌ கல்தேயருடைய நாட்டைவிட்ரு வெளியேறிக்‌ காரான்‌ நகரில்‌ 
வந்து அங்கே குடியிருந்தார்‌. அவருடைய தந்தை இறந்தபின்பு நங்கள்‌ இப்போது குடியி 
ருக்கும்‌ இந்நாட்டுக்குக்‌ கூட்டி வந்து இங்குக்‌ குடிபெயரச்‌ செய்தார்‌. 


திப. 7.5 இங்குக்‌ கடவுள்‌ அவருக்கு ஓர்‌ அடி நிலம்கூட உரிமையாகக்‌ கொடுக்கவில்லை. 
அவருக்குப்‌ பிள்ளையே இல்லாதிருந்தும்‌ இந்த நாட்டை அவருக்கும்‌ அவருக்குப்‌ பின்‌ 
வரும்‌ அவர்‌ வழி மரபினருக்கும்‌ உடைமையாகக்‌ கொருக்கப்போகிறேன்‌ என்று கடவுள்‌ 
வாக்குறுதி கொருக்கார்‌. 


திப. 2.6 மேலும்‌ அவர்தம்‌ வழிமரபினர்‌ வேறொரு நாட்டில்‌ அன்னியராய்க்‌ குடியிருப்பர்‌. 
நானூறு ஆண்டுகள்‌ அவர்கள்‌ அங்கே அடிமைகளாகக்‌ கொரடுமைப்பருத்தப்பருவார்கள்‌ 
என்று கடவுள்‌ கூறியிருந்தார்‌. 


திப. 7.2 அவர்கள்‌ அடிமை வேலை செய்யும்‌ நாட்ருக்குத்‌ தண்டனைக்‌ தீர்ப்பு வழங்குவேன்‌. 
அதற்குப்பின்‌ அவர்கள்‌ அங்கிருந்து வெளியேறி இவ்விடத்துக்கு வந்து என்னை வழி 
பமுவார்கள்‌ என்றும்‌ அவர்‌ உரைத்துள்ளார்‌. 


திப. 2.8 பின்‌ அவர்‌ விருத்தசேதனத்தை அடையாளமாகக்‌ கொண்ட உடன்படிக்கையை 
ஆபிரகாமுக்கு கொடுத்தார்‌. அதன்படியே ஆபிரகாம்‌ ஈசாக்கைப்‌ பெற்றெடுத்து எட்டாம்‌ 
நாளில்‌ அவருக்கு விருத்தசேதனம்‌ செய்தார்‌. அவ்வாறே ஈசாக்கு யாக்கோபுக்கும்‌ 
யாக்கோபு பன்னிரு குலமுகல்வருக்கும்‌ செய்தனர்‌. 


திப. 7.9 " பின்‌ நம்‌ குலமுதல்வர்கள்‌ பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்தியருக்கு 
விற்றுவிட்டனர்‌. ஆனால்‌ கடவுள்‌ அவரோரு இருந்தார்‌. 


திப. 7.10 அவருக்கு வந்த அனைத்து இன்னல்களினின்றும்‌ அவர்‌ அவரை விருவித்தார்‌ 
அத்துடன்‌ எகிப்திய அரசரான பார்வோன்‌ பார்வையில்‌ யோசேப்புக்கு அருளையும்‌ 


Holy Bible - Neu Testament - part III (in tamil script... Page 19 of 86 


ஞானத்தையம்‌ வழங்கினார்‌. அரசர்‌ அவரை எகிப்து நாட்டுக்கும்‌ தன்‌ உடைமை 
அனைத்துக்கும்‌ ஆளநராக நியமித்தார்‌. 


திப. 7.11 பின்‌ எகிப்து, கானான்‌ ஆகிய நாருகள்‌ அனைக்கிலும்‌ பஞ்சமும்‌ அதனால்‌ மி 
குந்த இன்னலும்‌ எற்பட்டன. நம்‌ மூதாகையருக்கும்‌ உணவு கிடைக்கவில்லை. 


திப. 7.12 அப்போது யாக்கோபு எகிப்து நாட்டில்‌ உணவுப்‌ பொருட்கள்‌ கிடைப்பதாகக்‌ 
கேள்விப்பட்டு முதன்முறையாக நம்‌ மூதாதையரை அங்கு அனுப்பி வைத்தார்‌. 


திப. 7.13 இரண்டாம்‌ முறை அவர்களை அனுப்பியபோது யோசேப்பு தம்‌ 
சகோதரர்களுக்குக்‌ தாம்‌ யார்‌ என்று தெரியப்பருத்தினார்‌. பார்வோனுக்கும்‌ யோசேப்பின்‌ 
இனத்தார்‌ யார்‌ என்பது கெளிவாயிற்று. 


திப. 7.14 பின்பு யோசேப்பு தம்‌ தந்தை யாக்கோபையும்‌ தம்‌ உறவினர்‌ அனைவரையும்‌ 
அங்கு வருமாறு சொல்லி அனுப்பினார்‌. அவர்கள்‌ எழுபத்தைந்து பேர்‌ இருந்தனர்‌. 


திப. 7.15 யாக்கோபு எகிப்து நாட்டுக்குச்‌ சென்றார்‌. அவரும்‌ நம்‌ மூதாதையரும்‌ 
அங்கேயே காலமாயினர்‌. 


திப. 7.16 அவர்களுடைய உடல்கள்‌ செக்கேமுக்குக்‌ கொண்ரு செல்லப்பட்டன அங்கு 
ஆபிரகாம்‌ அமோரின்‌ மைந்தர்களிடம்‌ வெள்ளிக்‌ காசுகளை விலையாக கொடுத்து 
வாங்கிய கல்லறையில்‌ வைக்கப்பட்டன. 


திப. 7.17 ஆபிரகாமுக்குக்‌ கடவுள்‌ கொடுத்த வாக்குறுதி நிறைவேறும்‌ நேரம்‌ நெருங்கி 
யபோது மக்கள்‌ எகிப்து நாட்டில்‌ மிகுதியாகப்‌ பல்கிப்‌ பெருகியிருந்தனர்‌. 


திப. 7.18 இறுதியில்‌ எகிப்து நாட்டில்‌ யோசேப்பை அறியாத வேறோர்‌ அரசன்‌ தோன்றி 
னான்‌. 


திப. 7.19 அவன்‌ நம்‌ இனத்தவரை வஞ்சகத்துடன்‌ கொடுமையாக நடத்தி நம்‌ 
மூதாதையர்‌ தங்கள்‌ குழந்தைகளை வெளியே எறிந்து சாகடிக்கச்‌ செய்தான்‌. 


திப. 7.20 அக்காலத்தில்தான்‌ மோசே பிறந்தார்‌. கடவுளுக்கு உகந்தவரான அவர்‌ மூன்று 
மாதம்‌ தந்தை வீட்டில்‌ பேணி வளர்க்கப்பட்டார்‌. 

திப. 7.21 பின்பு வெளியே எறியப்பட்ட அவரை பார்வோனின்‌ மகள்‌ தத்தெருத்துத்‌ தன்‌ 
சொந்த மகனைப்‌ போல்‌ பேணி வளர்த்தார்‌. 

திப. 2.22 மோசே எகிப்து நாட்டின்‌ கலைகள்‌ அனைத்தையம்‌ பயின்று சொல்லிலும்‌ 
செயலிலும்‌ வல்லவராய்க்‌ திகழ்ந்தார்‌. 


திப. ?.23 அவருக்கு நாற்பது வயதானபோது தம்‌ சகோதரர்களாகிய இஸ்ரயேல்‌ மக்களி 
ன்‌ நிலைமையைச்‌ சென்று கவனிக்க வேண்ரும்‌ என்ற ஆவல்‌ அவர்‌ உள்ளத்தில்‌ 
எழுந்தது. 


Holy Bible - New Testament - part III (in tamil script... Page 20 of 86 


திப. 7.24 அப்போது அவர்களுள்‌ ஒருவருக்கு ஓர்‌ எகிப்தியன்‌ தீங்கு விளைவித்ததைக்‌ 
கண்டு அவருக்குத்‌ துணை நின்று ஊறு விளைவித்தவனை வெட்டி வீழ்த்திப்‌ பழி வாங்கி 
னார்‌. 


திப. 7.25 தம்‌ கையால்‌ கடவுள்‌ தம்‌ சகோதரர்களுக்கு விருதலை கொடுப்பார்‌ என்பதை 
அவர்கள்‌ புரிந்து கொள்வார்கள்‌ என்று மோசே எண்ணினார்‌. ஆனால்‌ அவர்கள்‌ அதைப்‌ 
புரிந்து கொள்ளவில்லை. 


திப. 7.26 மறுநாள்‌ சிலர்‌ சண்டையிருவதைக்‌ கண்மு " நீங்கள்‌ சகோதரர்கள்‌ அல்லவா? 
ஏன்‌ ஒருவருக்கொருவர்‌ தீங்கிழைத்துக்‌ கொள்கிறீர்கள்‌? " என்று கூறி அவர்களிடையே 
அமைதியும்‌ நல்லுறவும்‌ ஏற்பருத்த முயன்றார்‌. 


திப. 7.27 ஆனால்‌ தீங்கிழைத்கவன்‌ " எங்களுக்கு உன்னைத்‌ தலைவனாகவம்‌ 
நமுவனாகவும்‌ நியமித்தவர்‌ யார்‌? 


திப. 7.28 நேற்று எகிப்தியனைக்‌ கொன்றதுபோல்‌ என்னையும்‌ கொல்லவா எண்ணுகி 
றாய்‌? என்று கூறி அவரைப்‌ பிடித்து அப்பால்‌ தள்ளினான்‌. 


திப. 7.29 இதைக்‌ கேட்ட மோசே அங்கிருந்து தப்பி மிதியான்‌ நாட்டுக்குச்‌ சென்று 
அன்னியராக வாழ்ந்து வந்தார்‌. அங்கு அவருக்கு மைந்தர்‌ இருவர்‌ பிறந்தனர்‌. 


திப. 7.38 நாற்பது ஆண்முகளுக்குப்‌ பின்னர்‌ ஆண்டவரின்‌ தூதர்‌ சீனாய்‌ மலைஅருகே 
உள்ள பாலைநிலத்தில்‌ ஒரு முட்புதர்‌ நடுவே தூப்பிழம்பில்‌ தோன்றினார்‌. 


திப. 2.31 மோசே இந்தக்‌ காட்சியைக்‌ கண்மு வியப்புற்றார்‌. அதைக்‌ கூர்ந்து கவனி 
க்கும்படி அவர்‌ நெருங்கிச்‌ சென்றபோது 


திப. 7.32 " உன்னுடைய மூதாதையராகய ஆபிரகாம்‌ ஈசாக்கு யாக்கோபின்‌ கடவுள்‌ 
நானே " என்று ஆண்டவரின்‌ குரல்‌ ஒலித்தது. மோசே நமுநமுங்கி இக்காட்சியைக்‌ கூர்ந்து 
கவனிக்கத்‌ துணியவில்லை. 


திப. 7.33 கடவுள்‌ அவரிடம்‌ " உன்‌ கால்களிலிருந்து மிதியடிகளை அகற்றிவிர௫ . ஏனெனி 
ல்‌ நீ நின்றுகொண்டிருக்கிற இந்த இடம்‌ புனிதமான நிலம்‌. 


திப. 7.34 எகிப்தில்‌ என்‌ மக்கள்‌ பமும்‌ துன்பத்தை என்‌ கண்களால்‌ கண்டேன்‌. அவர்களது 
ஏக்கக்‌ குரலைக்‌ கேட்டேன்‌. அவர்களை விருவிக்கும்படி இறங்கி வந்துள்‌ ளேன்‌. உன்னை 
எகிப்துக்கு அனுப்பப்போகிறேன்‌ . இப்போதே வா என்றார்‌. 

திப. 7.35 முன்பு " உன்னைத்‌ தலைவனாகவும்‌ நருவனாகவும்‌ நியமித்தவர்‌ யார்‌? " என்று 
கூறி மக்கள்‌ மோசேயை ஏற்க மறுத்தார்கள்‌. ஆனால்‌ முட்புதரில்‌ தோன்றிய தம்‌ தூதர்‌ 
வழியாய்த்‌ தலைவராகவும்‌ மீட்பராகவும்‌ அனுப்பினார்‌. 


திப. 2.36 அவர்‌ அவர்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்தார்‌. அங்கும்‌ செங்கடலிலும்‌ 


Holy Bible - New Testament - part III (in tamil script... Page 21 of 86 


நாற்பது ஆண்டுகளாகப்‌ பாலைநிலத்திலும்‌ அருஞ்செயல்களையும்‌ அடையாளச்‌ 
செயல்களையும்‌ புரிந்தார்‌. 


திப. 7.3? " கடவுள்‌ என்னைப்போன்ற இறைவாக்கினர்‌ ஒருவரைச்‌ சகோதரர்களாகிய 
உங்கள்‌ நடுவிலிருந்து தோன்றச்‌ செய்வார்‌ என்று இஸ்ரயேல்‌ மக்களிடம்‌ கூறியதும்‌ இதே 
மோசேகான்‌. 


திப. 7.38 பாலை நிலத்தில்‌ மக்கள்‌ சபையாகக்‌ கூடியபோது சீனாய்‌ மலையில்‌ கம்மோமு 
பேசிய தூதருக்கும்‌ நம்‌ மூதாதையருக்கும்‌ இடையே நின்றவர்‌ இவரே. வாழ்வளிக்கும்‌ 
வார்த்தைகளை நமக்குப்‌ பெற்றுத்‌ தந்தவரும்‌ இவரே. 


திப. 7.39 ஆனால்‌ நம்‌ மூதாதையர்‌ அவருக்குக்‌ கீழ்ப்படிய விரும்பாமல்‌ அவரை உதறித்‌ 
தள்ளினர்‌ எகிப்துக்குத்‌ திரும்பிச்‌ செல்ல உளம்‌ கொண்டனர்‌. 


திப. 7.40 அவர்கள்‌ ஆரோனை நோக்கி எகிப்து நாட்டினின்று எங்களை நடத்தி வந்த 
அந்த ஆள்‌ மோசேக்கு என்ன ஆயிற்றோ தெரியவில்லை. எங்களை வழி நடத்தும்‌ 
தெய்வங்களை நீர்‌ எங்களுக்க உருவாக்கிக்‌ கொரும்‌ " என்று கேட்டார்கள்‌. 


திப. ?.41 அக்காலத்தில்‌ அவர்கள்‌ ஒரு கன்றுக்குட்டிச்‌ சிலையைச்‌ செய்து அதற்குப்‌ பலி 
செலுத்தினார்கள்‌. தாங்களே செய்துகொண்ட சிலைக்குமுன்‌ மகிழ்ந்து 
கொண்டாடினார்கள்‌. 


திப. 7.42 ஆகவே கடவுள்‌ அவர்களிடமிருந்து விலகி வான்வெளிக்‌ கோள்களை 
வணங்குமாறு அவர்களை விட்ருவிட்டார்‌. இகைக்‌ குறித்து இறைவாக்கினர்‌ நூலில்‌ " 
இஸ்ரயேல்‌ வீட்டாரே பாலைநிலத்தில்‌ இருந்த அந்த நாற்பது ஆண்முகளில்‌ பலிகளும்‌ 
காணிக்கைகளும்‌ எனக்குக்‌ கொமுத்தீர்களோ? 


திப. 7.43 நீங்கள்‌ மோளோக்குடைய கூடாரத்தையும்‌ உங்களை தெய்வமாகிய 
இரேப்பானுடைய விண்மீனையும்‌ தூக்கிக்‌ கொண்டு சென்றீர்கள்‌. நீங்கள்‌ இந்தச்‌ சி 
லைகளை வணங்குவதற்கென்றே செய்தீர்கள்‌. எனவே நான்‌ உங்களைப்‌ பாபிலோனுக்கும்‌ 
அப்பால்‌ குடி பெயரச்‌ செய்வேன்‌ " என்று எழுதப்பட்ருள்ளது. 


திப. ?.44 பாலை நிலக்கில்‌ நம்‌ மூதாதையருக்குச்‌ சந்திப்புக்‌ கூடாரம்‌ இருந்தது. கடவுள்‌ 
மோசேயோமு பேசியபோது அவருக்குக்‌ காண்பித்த மாதிரியின்படி அதனை அமைக்கப்பணி 


த்திருந்தார்‌. 


திப. 7.45 பின்பு நம்‌ மூதாகையர்‌ தங்கள்‌ முன்பாகக்‌ கடவுள்‌ விரட்டியடித்த வேற்றினத்தி 
ன்‌ நாடுகளை யோசுவாவின்‌ தலைமையில்‌ கைப்பற்றியபோது அவர்கள்‌ தங்கள்‌ கந்தையி 
டமிருந்து பெற்றிருந்த அந்தக்‌ கூடாரத்தையும்‌ கொண்டு வந்தனர்‌. தாவீது காலம்‌ வரை 
அக்கூடாரம்‌ அங்கேயே இருந்தது. 


திப. 7.46 தாவீது கடவுளின்‌ அருளைப்‌ பெற்றிருந்தார்‌. எனவே அவர்‌ யாக்கோபின்‌ 
வீட்டார்‌ வழிபடக்‌ கடவுளுக்கு ஓர்‌ உறைவிடம்‌ அமைக்க விரும்பி ௮வரை வேண்டிக்‌ 
கொண்டார்‌. 


Holy Bible - Neu Testament - part III (in tamil script... Page 22 of 86 


திப. 2.42 ஆனால்‌ கடவுளுக்குக்‌ கோவில்‌ கட்டியெழுப்பியவர்‌ சாலமோனே. 


திப. ?.48 " உன்னத கடவுளோ மனிதர்‌ கையால்‌ கட்டிய இல்லங்களில்‌ குடியிருப்பதி 
ல்லை " என்று இறைவாக்கினர்‌ கூறியது போல 


திப. 7.49 " விண்ணகம்‌ என்‌ அரியணை, மண்ணகம்‌ என்‌ கால்மணை அவ்வாறியிருக்க 
எத்தகைய கோயிலை நீங்கள்‌ எனக்காகக்‌ கட்டவிருக்கிறீர்கள்‌? எத்தகைய இடத்தில்‌ 
நான்‌ ஓய்வெருப்பேன்‌ ? 


திப. 2.59 இவை அனைக்கையும்‌ என்‌ கைகளே உண்டாக்கின " என்கிறார்‌ ஆண்டவர்‌. 


திப. 7.51 திமிர்‌ பிடித்தவர்களே இறைவார்த்தையைக்‌ கேட்க மறுக்கும்‌ செவியும்‌ ஏற்க 
மறுக்கும்‌ உள்ளமும்‌ கொண்டவர்களே உங்களுடைய மூகாகையரைப்‌ போல நீங்களும்‌ 
தூய ஆவியாரை எப்போதும்‌ எதிர்க்கிறீர்கள்‌. 


திப. 7.52 எந்த இறைவாக்கினரைக்கான்‌ உங்கள்‌ மூதாதையர்‌ துன்புறுத்தாமலி 
ருந்தார்கள்‌? நேர்மையாளருடைய வருகையை முன்னறிவித்தோரையும்‌ அவர்கள்‌ கொலை 
செய்தார்கள்‌. இப்போது நீங்கள்‌ இயேசுவைக்‌ காட்டிக்கொருத்துக்‌ claret ert eir. 


திப. 7.53 கடவுளின்‌ தூதர்கள்‌ வழியாய்த்‌ தரப்பட்ட திருச்‌ சட்டத்தை நீங்கள்‌ பெற்றி 
ருந்தும்‌ அதனைக்‌ கடைப்பிடிக்கவில்லை. " 


திப. 2.54 இவற்றைக்‌ கேட்டவர்கள்‌ உள்ளம்‌ கொதித்தெழுந்து அவரைப்‌ பார்த்துப்‌ 
பற்களை நறநறவெனக்‌ கடித்தார்கள்‌. 


திப. 7.55 அவரோ தூய ஆவியின்‌ வல்லமையை நிறைவாய்ப்‌ பெற்று வானத்தை உற்று 
நோக்கினார்‌. அப்போது கடவுளின்‌ மாட்சியையும்‌ அவர்‌ வலப்பக்கத்தில்‌ இயேசு நி 
ற்பதையும்‌ கண்டு 


திப. 7.56 " இதோ வானம்‌ திறந்திருப்பதையும்‌ மானிட மகன்‌ கடவுளது வலப்பக்கத்தில்‌ 
நிற்பதையும்‌ காண்கிறேன்‌ " என்று கூறினார்‌. 

திப. 7.52 ஆனால்‌ அவர்கள்‌ தங்கள்‌ செவிகளை அடைத்துக்‌ கொண்டு பெருங்‌ கூச்சலி 
ட்டு ஒருமிக்க அவர்மேல்‌ பாய்ந்தார்கள்‌. 


திப. 7.58 நகரத்திற்கு வெளியே இழுத்துக்‌ கொண்டு போய்‌ அவர்மேல்‌ கல்லெறி 
ந்தார்கள்‌. சாட்சிகள்‌ தங்கள்‌ மேலுடைகளைச்‌ சவுல்‌ எனும்‌ இளைஞரிடம்‌ 
ஒப்படைத்தார்கள்‌. 


திப. 7.59 அவர்கள்‌ ஸ்தோன்மீது கல்லெறிந்தபோது அவர்‌ " ஆண்டவராகிய இயேசுவே 
எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும்‌ " என்று வேண்டிக்‌ கொண்டார்‌. 


திப. 7.68 பின்பு முழந்தாள்படியிட்டு உரத்த குரலில்‌ " ஆண்டவரே இந்தப்‌ பாவத்தை 


Holy Bible - New Testament - part III (in tamil script... Page 23 of 86 


இவர்கள்‌ மேல்‌ சுமத்தாதேயும்‌ " என்று சொல்லி உயிர்விட்டார்‌. 


8. அதிகாரம்‌ 


திப. 8.1 ஸ்தேவானைக்‌ கொலை செய்வதற்குச்‌ சவுலும்‌ உடன்பட்டிருந்தார்‌. அந்த 
நாள்களில்‌ எருசலேம்‌ திருச்சபை பெரும்‌ இன்னலுக்குள்ளாகியது. திருத்தூதர்களைக்‌ 
தவிர மற்ற அனைவரும்‌ யூதேயா சமாரியாவின்‌ நாட்டுப்‌ புறமெங்கும்‌ சிதறடிக்கப்பட்ருப்‌ 
போயினர்‌. 


திப. 8.2 இறைப்பற்று உள்ள மக்கள்‌ ஸ்தேவானை அடக்கம்செய்து அவருக்காக 
மாரடித்துப்‌ பெரிதும்‌ புலம்பினர்‌. 


திப. 8.3 சவுல்‌ வீருவீடாய்‌ நுழைந்து ஆண்களையம்‌ பெண்களையும்‌ 
இழுத்துக்கொண்டுபோய்‌ அவர்களைச்‌ சிறையிலடைக்கச்‌ செய்தார்‌. இவ்வாறு அவர்‌ தி 
ருச்சபையை அழித்துவந்தார்‌. 


திப. 8.4 சிதறிய மக்கள்‌ தாங்கள்‌ சென்ற இடமெல்லாம்‌ நற்செய்தியை அறிவித்து 
வந்தனர்‌. 

திப. 8.5 பிலிப்பு சமாரியா நகர்‌ சென்று அங்குள்ள மக்களுக்கு மெசியாவைப்பற்றி அறி 
வித்தார்‌. 

திப. 8.6 பிலிப்பு சொன்னவற்றைக்‌ கேட்கும்‌, அவர்‌ செய்க அரும்‌ அடையாளங்களைக்‌ 
கண்டும்‌ வந்த திரளான மக்கள்‌ ஒரு மனத்தோடு அவருக்குச்‌ செவிசாய்த்தனர்‌. 


திப. 8.7 ஏனெனில்‌ பலரைப்‌ பிடித்‌ திருந்த தீய ஆவிகள்‌ அவர்களிடமிருந்து உரத்தக்‌ 
குரலுடன்‌ கூச்சலிட்டுக்‌ கொண்டே வெளியேறின. முடக்குவாகமுற்றோர்‌ கால்‌ ஊ 
னமுற்றோர்‌ பலரும்‌ குணம்‌ பெற்றனர்‌. 


திப. 8.8 இதனால்‌ அந்நகரில்‌ பெரும்‌ மகிழ்ச்சி உண்டாயிற்று. 
திப. 8.9 அந்நகரில்‌ சீமோன்‌ என்னும்‌ பெயருள்ள ஒருவன்‌ இருந்தான்‌. அவன்‌ தன்‌ 
மாயவித்‌ தைகளால்‌ சமாரியாவின்‌ மக்கள்‌ எல்லாரையும்‌ மலைப்புக்குள்ளாக்கித்‌ தன்னை 


ஒரு பெரிய மனிதனாகக்‌ காட்டிவந்தான்‌. 


திப. 8.19 சிறியோர்முதல்‌ பெரியோர்வரை அனைவரும்‌ " மாபெரும்‌ வல்லமையாம்‌ 
கடவுளின்‌ வல்லமை இவரிடம்‌ உள்ளது " என்று கூறி அவனுக்குச்‌ செவிசாய்த்தனர்‌. 


திப. 8.11 அவன்‌ தன்‌ மாய வித்தைகளால்‌ நெருங்காலமாக அவர்களை 
மலைப்புக்குள்ளாக்கியதால்‌ அவர்கள்‌ அவனுக்குச்‌ செவிசாய்த்தார்கள்‌. 


திப. 8.12 ஆயினும்‌ இறைமாட்சியையும்‌ இயேசு கிறிஸ்துவின்‌ திருப்பெயரையும்‌ பற்றிய 


Holy Bible - New Testament - part III (in tamil script... Page 24 of 86 


நற்செய்தியைப்‌ பிலிப்பு அறிவித்தபோது பல ஆண்களும்‌ பெண்களும்‌ நம்பி 
க்கைக்கொண்டு திருமுழுக்குப்‌ பெற்றார்கள்‌. 


திப. 8.13 சீமோனும்‌ நம்பிக்கைகொண்டவனாய்த்‌ திருமுழுக்குப்‌ பெற்று பிலிப்புடன்‌ 
கூடவே இருந்தான்‌. அவர்‌ செய்த அரும்‌ அடையாளங்களையும்‌ வல்ல செயல்களையும்‌ 
கண்டு மலைத்து நின்றான்‌. 


திப. 8.14 சமாரியர்‌ கடவுளின்‌ வார்த்தையை ஏற்றுக்கொண்டனர்‌ என்பதை எருசலேமி 
லுள்ள திருத்தூகர்கள்‌ கேள்விப்பட்டு பேதுருவையும்‌ யோவானையும்‌ அவர்களிடம்‌ அனுப்பி 
வைத்தார்கள்‌. 


திப. 8.15 அவர்கள்‌ சென்று சமாரியர்‌ தூய ஆவியால்‌ ஆட்கொள்ளப்பருமாறு இறைவனி 
டம்‌ வேண்டினார்கள்‌. 


திப. 8.16 ஏனெனில்‌ அதுவரை அவர்களுள்‌ யாருக்கும்‌ தூய ஆவி அருளப்படவில்லை. 
ஆண்டவராகிய இயேசுவின்‌ பெயரால்‌ அவர்கள்‌ திருமுழுக்கு மட்டுமே பெற்றிருந்தார்கள்‌. 


திப. 8.17 பின்பு பேதுருவும்‌ யோவானும்‌ கங்கள்‌ கைகளை அவர்கள்மீது வைக்கவே 
அவர்கள்‌ தூய ஆவியைப்‌ பெற்றார்கள்‌. 


திப. 8.18 திருத்தூதர்‌ கைகளை வைத்ததும்‌ அவர்கள்‌ தூய ஆவியைப்‌ பெற்றுக்‌ 
கொண்டகைச்‌ சீமோன்‌ கண்டபோது 


திப. 8.19 " நான்‌ யார்மீது கைகளை வைப்பேனோ அவரும்‌ தூய ஆவியைப்‌ பெற்றுக்‌ 
கொள்ளும்படி எனக்கும்‌ இந்த அதிகாரத்தைக்‌ கொருங்கள்‌ " என்று கூறி அதற்காகப்‌ 
பணம்‌ கொடுக்க முன்வந்தான்‌. 


திப. 8.29 அப்போது பேதுரு அவனிடம்‌ " கடவுளது கொடையைப்‌ பணம்‌ கொடுத்து வாங்க 
எண்ணியதால்‌ நீயும்‌ உன்‌ பணத்தோரு நாசமாய்ப்‌ போ. 


திப. 8.21 உன்‌ உள்ளம்‌ கடவுளின்‌ முன்‌ நேர்மையற்றதாய்‌ இருப்பதால்‌ இதில்‌ உனக்குப்‌ 
பங்குமில்லை, உரிமையுமில்லை. 


திப. 8.22 இப்போதே உனது தய போக்கைவிட்டு நீ மனம்‌ மாறி ஆண்டவரிடம்‌ மன்றாமு. 
ஒருவேளை உன்‌ உள்ளத்தில்‌ எழுந்த இந்த எண்ணம்‌ மன்னிக்கப்படலாம்‌. 


திப. 8.23 ஏனென்றால்‌ நீ கசப்பு நிறைந்த உள்ளத்தினனாய்‌ தீவினைக்கு அடிமையாயி 
ரூப்பதை நான்‌ காண்கிறேன்‌ " என்று கூறினார்‌. 


திப. 8.24 சீமோன்‌ அதற்க மறுமொழியாக " நீங்கள்‌ கூறிய கேமு எதுவும்‌ எனக்கு நேரி 
டாதவாறு எனக்காக ஆண்டவரிடம்‌ மன்றாமுங்கள்‌ " என்றான்‌. 


திப. 8.25 பிறகு அவர்கள்‌ ஆண்டவரின்‌ வார்த்தையை எடுத்துக்‌ கூறிச்‌ சான்று 


Holy Bible - New Testament - part III (in tamil script... Page 25 of 86 


பகர்ந்தவாறே எருசலேமுக்குத்‌ திரும்பினார்கள்‌. சமாரியாவின்‌ பல ஊர்களிலும்‌ 
நற்செய்தியை அறிவித்தார்கள்‌. 


திப. 8.26 பின்பு ஆண்டவரின்‌ தூதர்‌ பிலிப்பிடம்‌ " நீ எழுந்து எருசலேமிலிருந்து 
காசாவுக்குச்‌ செல்லும்‌ வழியாகத்‌ தெற்கு நோக்கிப்‌ போ " என்றார்‌. அது ஒரு பாலைநி 
லப்‌ பாதை. 


திப. 8.27 பிலிப்பு அவ்வாறே புறப்பட்ருப்போனார்‌. அப்போது எத்தியோப்பிய அரச 
அலுவலர்‌ ஒருவர்‌ எருசலேம்‌ சென்று கடவுளை வணங்கி விட்ருக்‌ திரும்பிச்‌ சென்று 
கொண்டிருந்தார்‌. அவர்‌ ஓர்‌ அலி. எத்தியோப்பிய அரசியான கந்தகியின்‌ நிதியமைச்சர்‌. 


திப. 8.28 அவர்‌ தமது தேரில்‌ அமர்ந்து எசாயாவின்‌ இறைவாக்கு நூலைப்‌ படித்துக்‌ 
கொண்டிருந்தார்‌. 


திப. 8.29 தூய ஆவியார்‌ பிலிப்பிடம்‌ " நீ அந்தத்‌ தேரை நெருங்கிச்‌ சென்று அதனோரு 
கூடவே போ " என்றார்‌. 


திப. 8.30 பிலிப்பு ஓடிச்‌ சென்று அவர்‌ எசாயாவின்‌ இறைவாக்கு நூலை வாசிப்பதைக்‌ 
கேட்டு " நீர்‌ வாசிப்பதின்‌ பொருள்‌ உமக்குத்‌ தெரிகின்றதா? " என்று கேட்டார்‌. 


திப. 8.31 அதற்கு அவர்‌ " யாராவது விளக்கிக்காட்டாவிட்டால்‌ எவ்வாறு என்னால்‌ தெரி 
ந்துகொள்ள முடியும்‌? " என்று கூறித்தேரில்‌ ஏறித்‌ கன்னோமு அமருமாறு பிலிப்பை 
அழைத்தார்‌. 


திப. 8.32 அவர்‌ வாசித்துக்கொண்டிருந்த மறைநூல்‌ பகுதி பின்வருமாறு " அடிப்பதற்கு 
இழுத்துச்செல்லப்பட்ட ஆட்ருக்குட்டிபோலும்‌ , உரோமம்‌ கத்தரிப்போன்‌ முன்னிலையில்‌ 
கத்தாத செம்மறி போலும்‌ அவர்தம்‌ வாயைத்‌ திறவாகிருந்கார்‌ . 


திப. 8.33 தாழ்வுற்ற நிலையில்‌ அவருக்கு நீதி வழங்கப்படவில்லை. அவருடைய 
தலைமுறையைப்‌ பற்றி எருத்துரைப்பவன்‌ யார்‌? ஏனெனில்‌ அவருடைய உயிர்தான்‌ 
எருக்கப்பட்ருவிட்டதே. " 


திப. 8.34 அவர்‌ பிலிப்பிடம்‌ " இறைவாக்கினர்‌ யாரைக்குறித்து இகைக்‌ கூறுகிறார்‌? 
தம்மைக்‌ குறித்தா அல்லது மற்றொருவரைக்‌ குறித்தா? தயவுசெய்து கூறுவீரா? " என்று 
கேட்டார்‌. 


திப. 8.35 அப்போது பிலிப்பு இந்த மறைநூல்‌ பகுதியிலிருந்து கொடங்கி 
இயேசுவைப்பற்றிய நற்செய்தியை அவருக்கு அறிவித்தார்‌. 

திப. 8.36 அவர்கள்‌ போய்க்‌ கொண்டிருந்தபோது வழியில்‌ தண்ணீர்‌ இருந்த ஓர்‌ 
இடத்துக்கு வந்தார்கள்‌. அப்போது அவர்‌ இதோ தண்ணீர்‌ உள்ளதே நான்‌ தி 
ருமுழுக்குப்பெற ஏதாவது தடை உண்டா? " என்று கேட்டார்‌. 


திப. 8.3? " அதற்குப்‌ பிலிப்பு " நீர்‌ முழு உள்ளத்தோரு நம்பினால்‌ தடையில்லை " 


Holy Bible - Neu Testament - part III (in tamil script... Page 26 of 86 


என்றார்‌. ஊடனே அவர்‌ " இயேசு கிறிஸ்து இறைமகன்‌ என்று நம்புகிறேன்‌ " என்றார்‌ " 
என்ற இவ்வசனம்‌ முக்கியமல்லாக சில கையெழுத்துப்படி களில்‌ மட்டுமே காணப்பருகிறது. 


திப. 8.38 உடனே அமைச்சர்‌ தேரை நிறுக்கக்‌ கூறினார்‌. பிலிப்பு அமைச்சர்‌ ஆகிய 
இருவரும்‌ தண்ணீருக்குள்‌ இறங்கினர்‌. பிலிப்பு அவருக்குத்‌ திருமுழுக்குக்‌ கொருக்கார்‌. 


திப. 8.39 அவர்கள்‌ தண்ணீரிலிருந்து வெளியேறினவுடனையே ஆண்டவின்‌ ஆவியார்‌ பிலி 
ப்புவை எருத்துச்‌ சென்றுவிட்டார்‌. அமைச்சர்‌ அதன்பின்‌ அவரைக்‌ காணவில்லை அவர்‌ 
மகிழச்சியோமு கம்‌ வழியே சென்றார்‌. 


திப. 8.48 பின்பு பிலிப்பு ஆசோத்து என்னும்‌ இடத்தில்‌ காணப்பட்டார்‌. செசியா போய்ச்‌ 
சேரும்வரை அவர்‌ சென்ற நகரங்களிலெல்லாம்‌ நற்செய்தியை அறிவித்தார்‌. 


0. அதிகாரம்‌ 


திப. 9.1 இதற்கிடையில்‌ சவுல்‌ சீறியெழுந்து ஆண்டவரின்‌ கிருத்தூதர்களைக்‌ 
கொன்றுவிருவதாக அச்சுறுத்தி வந்தார்‌. தலைமைக்‌ குருவை அணுகி 


திப. 9.2 இந்தப்‌ புதிய நெறியைச்‌ சார்ந்த ஆண்‌ பெண்‌ யாராய்‌ இருந்தாலும்‌ அவர்களைக்‌ 
கைதுசெய்து எருசலேமுக்கு இழுத்துக்கொண்டு வரத்தமஸ்கு நகிலுள்ள தொழுகைக்‌ 
கூடங்களுக்குக்‌ கடிதங்களைக்‌ கேட்டு வாங்கினார்‌. 


திப. 9.3 இவ்வாறு அவர்‌ புறப்பட்ருச்சென்று தமஸ்குவை நெருங்கியபோது திடீரென 
வானத்திலிருந்து தோன்றிய ஓர்‌ ஒளி அவரைச்‌ சூழ்ந்து வீசியது. 

திப. 9.4 அவர்‌ தரையில்‌ விழ " சவுலே ஏன்‌ என்னைத்‌ துன்புறுத்துகிறாய்‌? " என்று 
தம்மோரு பேசும்‌ குரலொன்றைக்‌ கேட்டார்‌. 

திப. 9.5 அதற்கு அவர்‌ " ஆண்டவரே நீர்‌ யார்‌? " எனக்கேட்டார்‌. ஆண்டவர்‌ " நீ 
துன்புறுத்தும்‌ இயேசு நானே. 

திப. 9.6 நீ எழுந்து நகருக்குள்‌ செல்‌. நீ என்ன செய்யவேண்டும்‌ என்பது அங்கே 


உனக்குச்‌ சொல்லப்பரும்‌ " என்றார்‌. 


திப. 9.7 அவரோரு பயணம்‌ செய்தோர்‌ இக்குரலைக்‌ கேட்டனர்‌. ஆனால்‌ ஒருவரையும்‌ 
காணாமல்‌ வாயடைத்து நின்றனர்‌. 


திப. 9.8 சவுல்‌ தரையிலிருந்து எழுந்தார்‌. தம்‌ கண்கள்‌ கிறந்திருந்தும்‌ அவரால்‌ எதையும்‌ 
பார்க்க முடியவில்லை. எனவே அவர்கள்‌ அவருடைய கைகளைப்‌ பிடித்து அவரைத்‌ 
தமஸ்குவுக்கு அழைத்துச்‌ சென்றார்கள்‌. 


Holy Bible - New Testament - part III (in tamil script... Page 27 of 86 


திப. 9.9 அவர்‌ மூன்று நாள்‌ பார்வையற்றிருந்தார்‌. அந்நாள்களில்‌ அவர்‌ உண்ணவுமி 
ல்லை. குடிக்கவுமில்லை. 


திப. 9.10 தமஸ்குவில்‌ அன்னியா என்னும்‌ பெயருடைய சீடர்‌ ஒருவர்‌ இருந்தார்‌. 
ஆண்டவர்‌ அவருக்குத்‌ தோன்றி " அன்னியா " என அழைக்க அவர்‌ " ஆண்டவரே இதோ 
அடியேன்‌ " என்றார்‌. 


திப. 9.11 அப்போது ஆண்டவர்‌ அவரிடம்‌ " நீ எழுந்து நேர்த்‌ தெரு என்னும்‌ சந்துக்குப்‌ 
போய்‌ யூதாவின்‌ வீட்டில்‌ சவுல்‌ என்னும்‌ பெயருடைய கர்சு நகரத்தவரைக்‌ Gs. அவர்‌ 
இப்போது இறைவனிடம்‌ வேண்டிக்‌ கொண்டிருக்கிறார்‌. 


திப. 9.12 அன்னியா என்னும்‌ பெயருடைய ஒருவர்‌ வந்து தாம்‌ மீண்டும்‌ 
பார்வையடையுமாறு தம்‌ மீது கைகளை வைப்பதாக அவர்‌ காட்சி கண்டுள்ளார்‌ " என்று 
கூறினார்‌. 


திப. 9.13 அதற்கு அன்னியா மறுமொழியாக " ஆண்டவரே இம்மனிகன்‌ எருசலேமிலுள்ள 
இறைமக்களுக்கு என்னென்ன தீமைகள்‌ செய்தான்‌ என்பகைப்‌ பற்றிப்‌ பலர்‌ கூறக்‌ 
கேட்டிருக்கிறேன்‌ . 


திப. 9.14 உம்‌ பெயரை அறிக்கையிரும்‌ அனைவரையும்‌ கைது செய்வதற்காகத்‌ 
தலைமைக்‌ குருக்களிடமிருந்து அதிகாரம்‌ பெற்று இங்கே வந்திருக்கிறான்‌ " என்றார்‌. 


திப. 9.15 அதற்கு ஆண்டவர்‌ அவரிடம்‌ " நீ செல்‌. அவர்‌ பிற இனத்தவருக்கும்‌ 
அரசருக்கும்‌ இஸ்ரயேல்‌ மக்களுக்கும்‌ முன்பாக எனது பெயரை எருத்துச்‌ செல்ல நான்‌ 
தோர்ந்தெருத்துக்‌ கொண்ட கருவியாய்‌ இருக்கிறார்‌. 


திப. 9.16 என்‌ பெயரின்‌ பொருட்டு அவர்‌ எத்துணை துன்புற வேண்டும்‌ என்பகை நான்‌ 
அவருக்கு எருத்துக்காட்டுவேன்‌ " என்றார்‌. 


திப. 9.17 அன்னியா அங்கிருந்து போய்‌ அந்த வீட்டுக்குள்‌ சென்று கைகளை அவர்‌ மீது 
வைத்து " சகோதரர்‌ சவுலே நீர்‌ வந்த வழியில்‌ உமக்குத்‌ கோன்றிய ஆண்டவராகிய 
இயேசு நீர்‌ மீண்டும்‌ பார்வை அடையவும்‌ தூய ஆவியால்‌ ஆட்கொள்ளப்படவும்‌ என்னை 
உம்மிடம்‌ அனுப்பியுள்ளார்‌ " என்றார்‌. 


திப. 9.18 உடனே அவருடைய கண்களிலிருந்து செதிள்கள்‌ போன்றவை விழவே அவர்‌ 
மீண்டும்‌ பார்வையடைந்தார்‌. பார்வையடைந்ததும்‌ அவர்‌ எழுந்து திருமுழுக்குப்‌ பெற்றார்‌. 
திப. 9.19 பின்பு சவுல்‌ உணவு அருந்தி வலிமை பெற்றார்‌. சில நாள்களாக சவுல்‌ 
தமஸ்குவில்‌ சீடர்களுடன்‌ தங்கியிருந்தார்‌. 


திப. 9.29 உடனடியாக அவர்‌ இயேசுவே இறைமகன்‌ என்று தொழுகைக்‌ கூடங்களில்‌ 
பறைசாற்றத்‌ தொடங்கினார்‌. 


Holy Bible - New Testament - part III (in tamil script... Page 28 of 86 


திப. 9.21 கேட்டவர்‌ அனைவரும்‌ மலைத்துப்போய்‌ " எருசலேமில்‌ இந்தப்‌ பெயரை அறி 
க்கையிமுவோரை ஒழிக்க முற்பட்டவன்‌ இவனல்லவா? அவ்வாறு அறிக்கையிருவோரைக்‌ 
கைது செய்து தலைமைக்‌ குருக்களிடம்‌ இழுத்துச்‌ செல்லும்‌ எண்ணத்தோமு இங்கே 
வந்தவன்‌ தானே இவன்‌ " என்றார்கள்‌. 


திப. 9.22 சவுல்‌ மேன்மேலும்‌ வல்லமை பெற்றவராய்‌ " இயேசுவே கிறிஸ்து " என்பதை 
மெய்ப்பித்துத்‌ தமஸ்குவில்‌ வாழ்ந்து வந்த யூதர்கள்‌ அனைவரும்‌ மனம்‌ குழம்பச்‌ செய்தார்‌. 


திப. 9.23 இவ்வாறே பல நாள்கள்‌ கழிந்தன யூதர்கள்‌ சவுலைக்‌ கொன்றுவிடத்‌ திட்டமி 
ட்டார்கள்‌. 


திப. 9.24 அவரைக்‌ கொன்று விருவதற்காக அவர்கள்‌ இரவும்‌ பகலும்‌ நகர வாயி 
ல்களைக்‌ காவல்‌ செய்தார்கள்‌. அவர்களுடைய இச்சூழ்ச்சி சவுலுக்குத்‌ தெரியவந்தது. 


திப. 9.25 ஆகவே அவருடைய சீடர்கள்‌ இரவில்‌ அவரைக்‌ கூடையில்‌ வைத்து நகர மதில்‌ 
வழியாக இறக்கி விட்டார்கள்‌. 


திப. 9.26 அவர்‌ எருசலேம்‌ நகரத்துக்கு வந்தபோது சீடர்களுடன்‌ சேர்ந்து கொள்ள 
முயன்றார்‌. ஆனால்‌ அவரும்‌ ஒரு சீடர்‌ என்பதை நம்பாமல்‌ அனைவரும்‌ அவரைக்‌ கண்டு 
அஞ்சினர்‌. 


திப. 9.22 பர்னபா அவருக்குத்‌ துணை நின்று அவரைக்‌ திருத்தூகர்களிடம்‌ அழைத்துச்‌ 
சென்றார்‌. சவுல்‌ ஆண்டவரை வழியில்‌ கண்டதுபற்றியும்‌, ஆண்டவர்‌ அவரோரு பேசி 
யதுபற்றியும்‌ , அவர்‌ தமஸ்குவில்‌ இயேசுவின்‌ பெயரால்‌ துணிவுடன்‌ உரையாடியது பற்றியும்‌ 
பர்னபா அவர்களுக்கு விளக்கிக்‌ கூறினார்‌. 


திப. 9.28 அதன்பின்‌ சவுல்‌ அவர்களோரு சேர்ந்து எருசலேமில்‌ அங்கும்‌ இங்குமாகச்‌ 
சென்று ஆண்டவரின்‌ பெயரால்‌ துணிவுடன்‌ பேசிவந்தார்‌. 


திப. 9.29 கிரேக்க மொழி பேசும்‌ யூதரிடம்‌ சென்று அவர்களோரு வாதாடினார்‌. அவர்கள்‌ 
அவரைக்‌ கொன்றுவிட முயன்றார்கள்‌. 


திப. 9.39 ஆனால்‌ அவரோரு இருந்த சகோதரர்கள்‌ இதை அறிந்து அவரைச்‌ செசரி 
யாவுக்குக்‌ கூட்டிச்சென்று அங்கிருந்து கர்சு நகருக்கு அனுப்பி வைத்தார்கள்‌. 


திப. 9.31 யூடாயப கலிலேயா சமாரியா ஆகிய பகுதிகளிலெல்லாம்‌ திருச்சபை வளர்ச்சி 
யுற்று ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அமைதியில்‌ திளைத்து தூய ஆவியின்‌ துணையால்‌ 
பெருகிவந்தது. 


திப. 9.32 பேதுரு எல்லா இடங்களுக்கும்‌ சென்று வந்தார்‌ ஒருநாள்‌ லித்தாவில்‌ வாழ்ந்த 
இறைமக்களிடம்‌ வந்து சேர்ந்தார்‌. 


Holy Bible - New Testament - part III (in tamil script... Page 29 of 86 


திப. 9.33 அங்கே அவர்‌ எட்டு ஆண்டுகள்‌ முடக்குவாதத்தால்‌ பருக்கையில்‌ கிடந்த 
ஐனேயா என்னும்‌ பெயருடைய ஒருவரைக்‌ கண்டார்‌ 


திப. 9.34 அவரிடம்‌ " ஐனெயொ இயேசு கிறிஸ்து உம்‌ பிணியைப்‌ போக்குகிறார்‌ எழுந்து 
உம்‌ பருக்கையை நீரே சரிப்பமுத்தும்‌ " என்று பேதுரு கூறினார்‌. உடனே அவர்‌ எழுந்தார்‌. 


திப. 9.35 லித்தாவிலும்‌ சாரோனிலும்‌ வாழ்ந்து வந்தவர்கள்‌ அனைவரும்‌ அகைக்‌ கண்டு 
ஆண்டவரிடம்‌ திரும்பினார்கள்‌. 


திப. 9.36 யோப்பா நகரில்‌ கபித்தா என்னும்‌ பெயருடைய பெண்‌ சீடர்‌ ஒருவர்‌ இருந்தார்‌. 
அவர்‌ தொற்கா என்றும்‌ அழைக்கப்பட்டார்‌ நன்மை செய்வதிலும்‌ இரக்கச்‌ செயல்கள்‌ புரி 
வதிலும்‌ அவர்‌ முற்றிலும்‌ ஈமுபட்டிருந்தார்‌. 


திப. 9.3? உடல்நலம்‌ குன்றி ஒருநாள்‌ அவர்‌ இறந்துவிட்டார்‌. அங்கிருந்தோர்‌ அவரது 
உடலைக்‌ குளிப்பாட்டி மேல்‌ மாடியில்‌ கிடத்தியிருந்தனர்‌ . 


திப. 9.38 யோப்பாவிற்கு அருகிலுள்ள லித்தாவுக்குப்‌ பேதுரு வந்திருப்பகைச்‌ சீடர்கள்‌ 
கேள்விப்பட்டு இருவரை அவரிடம்‌ அனுப்பி " எங்களிடம்‌ உடனே வாருங்கள்‌ " என்று 
கெஞ்சிக்‌ கேட்டார்கள்‌. 


திப. 9.39 பேதுரு புறப்பட்டு அவர்களோடு வந்தார்‌. வந்ததும்‌ அவர்கள்‌ அவரை 
மேல்மாடிக்கு அழைத்துச்‌ சென்றார்கள்‌. கைம்பெண்கள்‌ அவரருகில்‌ வந்துநின்று 
தொற்கா தங்களோமு இருந்தபோது செய்துகொருக்த எல்லா அங்கிகளையும்‌ 
ஆடைகளையும்‌ காண்பித்தவாறே அழுதார்கள்‌. 


திப. 9.49 பேதுரு அனைவரையும்‌ வெளியே அனுப்பிவிட்டு முழந்தாள்படியிட்டு இறைவனி 
டம்‌ வேண்டினார்‌ அவரது உடலின்‌ பக்கமாகத்‌ திரும்பி " தபித்தா எழுந்திரு " என்றார்‌. 
உடனே அவர்‌ கண்களைக்‌ திறந்து பேதுருவைக்‌ கண்டு எழுந்து உட்கார்ந்தார்‌. 


திப. 9.41 பேதுரு அவருடைய கையைப்‌ பிடித்து எழுந்து நிற்கச்‌ செய்தார்‌. 
இறைமக்களையும்‌ கைம்பெண்களையும்‌ கூப்பிட்டு அவர்கள்‌ முன்‌ அவரை உயிருடன்‌ நி 
றுத்தினார்‌. 


திப. 9.42 இது யோப்பா நகர்‌ முழுவதும்‌ தெரிய வரவே ஆண்டவர்‌ மீது பலர்‌ நம்பிக்கை 
கொண்டனர்‌. 


திப. 9.43 யோப்பாவிலுள்ள தோல்‌ பதனிரும்‌ சீமோன்‌ என்பவரிடம்‌ பேதுரு பலநாள்‌ தங்கி 
யிருந்தார்‌. 


10. அதிகாரம்‌ 


திப. 10.1 செசரியா நகரில்‌ கொர்னேலியு என்னும்‌ பெயருடைய ஒருவர்‌ இருந்தார்‌. அவர்‌ 


Holy Bible - Neu Testament - part III (in tamil script... Page 30 of 86 


இத்தாலியா எனப்பட்ட படைப்பிரிவில்‌ நூற்றவர்‌ தலைவர்‌. 


திப. 18.2 அவர்‌ இறைப்பற்றுள்ளவர்‌. கம்‌ வீட்டார்‌ அனைவருடனும்‌ கடவுளுக்கு அஞ்சி 
நடந்தவர்‌. மக்களுக்கு இரக்கச்‌ செயல்கள்‌ பல புரிந்தவர்‌. இடைவிடாது கடவுளிடம்‌ 
மன்றாடிவந்தவர்‌ . 


திப. 10.3 ஒரு நாள்‌ பிற்பகல்‌ மூன்று மணியளவில்‌ அவர்‌ ஒரு காட்சி கண்டார்‌. அதில்‌ 
கடவுளுடைய தூதர்‌ அவரிடம்‌ வந்து " கொர்னேலியு " என்று அழைப்பது கெளிவாகத்‌ 
தெரிந்தது 


திப. 19.4 அவர்‌ வானதூதரை உற்றுப்பார்த்து " ஆண்டவரே என்ன? " என்று 
அச்சத்தோரு கேட்டார்‌. அதற்குத்‌ தூதர்‌ " உமது வேண்டல்களும்‌ இரக்கச்‌ செயல்களும்‌ 
கடவுள்‌ திருமுன்‌ சென்றடைந்துள்ளன அவற்றை அவர்‌ நினைவில்‌ கொண்டுள்ளார்‌. 


திப. 10.5 இப்போது யோப்பா நகருக்கு ஆள்‌ அனுப்பிய பேதுரு என்னும்‌ பெயர்‌ கொண்ட 
சீமோனை வரவழையும்‌. 


திப. 10.6 தோல்‌ பதனிரும்‌ சீமோன்‌ என்பவரின்‌ வீட்டில்‌ அவர்‌ விருந்தினராய்‌ தங்கியி 
ருக்கிறார்‌. அவர்‌ வீரு கடலோரத்தில்‌ உள்ளது " என்றார்‌. 


திப. 10.? தம்மோமு பேசிய வானதூதர்‌ சென்றதும்‌ அவர்‌ தம்‌ வீட்டு வேலையாள்களுள்‌ 
இருவரையும்‌ தம்‌ நம்பிக்கைக்குரிய இறைப்பற்றுள்ள படைவீரர்‌ ஒருவரையும்‌ கூப்பிட்மு 
திப. 10.8 நடந்தவற்றையெல்லாம்‌ விளக்கிச்‌ சொல்லி அவர்களை யோப்பாவுக்கு அனுப்பி 
னார்‌. 


திப. 10.9 அவர்கள்‌ வழிநடந்து மறுநாள்‌ அந்த நகரை நெருங்கிக்‌ கொண்டிருந்தபோது 
பேதுரு இறைவனிடம்‌ வேண்ட வீட்டின்‌ மேல்களத்துக்குச்‌ சென்றார்‌. அப்போது மணி 
பன்னிரண்மு. 


திப. 10.1 அவருக்குப்‌ பசி உண்டாயிற்று . அவர்‌ உணவருந்த விரும்பினார்‌. உணவு 
தயாராகிக்‌ கொண்டிருக்கும்போது அவர்‌ மெய்ம்மறந்த நிலைக்குள்ளானார்‌ 


திப. 18.11 வானம்‌ திறந்திருப்தையும்‌ பெரிய நான்கு கப்பற்பாய்‌ போன்றதொரு விரிப்பு 
நான்கு முனைகளிலும்‌ கட்டப்பட்ருக்‌ தரையில்‌ இறக்கப்பமுவதையும்‌ கண்டார்‌. 


திப. 10.12 நடப்பன, தரையில்‌ ஊர்வன, வானில்‌ பறப்பன அனைத்தும்‌ அதில்‌ இருந்தன. 


திப. 10.13 அப்போது " பேதுரு எழுந்திடு. இவற்றைக்கொன்று சாப்பிரு " என்று ஒரு 
குரல்‌ கேட்டது. 


திப. 10.14 அதற்கு மறுமொழியாகப்‌ பேதுரு " வேண்டவே வேண்டாம்‌ ஆண்டவரே 
தீட்டானதும்‌ தூய்மையற்றதுமான எதையும்‌ நான்‌ ஒருபோதும்‌ உண்டதேயில்லை " 
என்றுரைக்கார்‌. 


Holy Bible - New Testament - part III (in tamil script... Page 31 of 86 


திப. 10.15 இரண்டாம்‌ முறையாக அக்குரல்‌ " தூய்மையானது எனக்‌ கடவுள்‌ கருதுவதை 
தீட்டாகக்‌ கருதாதே " என்று ஒலித்தது. 


திப. 10.16 இப்படி மும்முறை நடந்தவுடன்‌ அந்த விரிப்பு வானத்திற்கு எருத்துக்‌ 
கொள்ளப்பட்டது. 


திப. 10.17 காம்‌ கண்ட காட்சியின்‌ பொருள்‌ என்ன என்பது பற்றிப்‌ பேதுரு தமக்குள்ளே 
குழம்பிக்‌ கொண்டிருந்தபோது கொர்னேலியு அனுப்பிய ஆள்கள்‌ சீமோன்‌ வீட்டைக்‌ 
கேட்ருக்‌ தெரிந்துகொண்டு கதவருகில்‌ வந்து நின்று 


திப. 18.18 பேதுரு என்னும்‌ பெயருடைய சீமோன்‌ என்பவர்‌ இங்குத்‌ தங்கியிருக்கிறாரா ? 
" என்று கூப்பிட்டுக்‌ கேட்டனர்‌. 


திப. 10.19 பேதுரு இக்காட்சியைப்‌ பற்றி சிந்தித்துக்‌ கொண்டிருந்தபோது தூய ஆவியார்‌ 
அவரிடம்‌ " இகோ மூவர்‌ உன்னைத்‌ தேடி வந்திருக்கின்றனர்‌ 


திப. 18.28 நீ கழே இறங்கித்‌ தயக்கம்‌ ஏதுமின்றி அவர்களோரு புறப்பட்டுச்‌ செல்‌. 
ஏனெனில்‌ நான்கான்‌ அவர்களை அனுப்பியுள்ளேன்‌ " என்றார்‌. 


திப. 10.21 பேதுரு கீழே இறங்கி அவர்களிடம்‌ " நீங்கள்‌ கேருபவர்‌ நான்தான்‌. நீங்கள்‌ 
வந்த காரணம்‌ என்ன? " என்று கேட்டார்‌. 


திப. 10.22 அதற்கு அவர்கள்‌ " நூற்றுவர்‌ தலைவரான கொர்னேலியு ஒரு நேர்மையாளர்‌. 
கடவுளுக்கு அஞ்சி நடப்பவர்‌. யூதமக்கள்‌ அனைவரிடமும்‌ நற்சான்று பெற்றவர்‌. உம்மைத்‌ 
தம்‌ வீட்டுக்கு வரவழைத்து நீர்‌ சொல்வதைக்‌ கேட்கவேண்டும்‌ என்று தூய வானதூதர்‌ 
அவருக்கு வெளிப்பமுத்தியுள்ளார்‌ " என்றார்கள்‌. 


திப. 10.23 அப்போது பேதுரு அவர்களை உள்ளே அழைத்துச்‌ சென்று விருந்தோம்பினார்‌. 
மறுநாள்‌ அவர்‌ அவர்களுடன்‌ புறப்பட்டுப்‌ போனார்‌. யோப்பாவிலுள்ள சகோதரர்‌ சிலரும்‌ 
அவரோரு சென்றனர்‌. 


திப. 10.24 அருத்த நாள்‌ அவர்‌ செசரியா நகரைச்‌ சென்றடைந்தார்‌. கொர்னேலியு தம்‌ 
உறவினர்களையும்‌ நெருங்கிய நண்பர்களையும்‌ வரவழைத்து அவருக்காகக்‌ காத்துக்‌ 
கொண்டிருந்தார்‌. 


திப. 18.25 பேதுரு உள்ளே வரவே கொர்னேலியு அவரை எதிர்கொண்ரு போய்‌ அவர்‌ 
காலில்‌ விழுந்து வணங்கினார்‌. 


திப. 10.26 பேதுரு " எழுந்திரும்‌ நானும்‌ ஒரு மனிதன்தான்‌ " என்று கூறி அவரை 
எழுப்பினார்‌. 


திப. 10.27 அவரோமு பேசியவாறே பேதுரு உள்ளே சென்றார்‌. அங்குப்‌ பலர்‌ வந்தி 
ருப்பதைக்‌ கண்டு 


Holy Bible - Neu Testament - part III (in tamil script... Page 32 of 86 


திப. 10.28 அவர்களைப்‌ பார்த்து " ஒரு யூதன்‌ பிற குலத்தவரிடம்‌ செல்வதும்‌, 
அவர்களோமு உறவாமுவதும்‌ முறைகேமு என்பதை நீங்கள்‌ அறிவீர்கள்‌. ஆனால்‌ 
யாரையும்‌ கீட்ருள்ளவர்‌ என்றோ தூய்மையற்றவர்‌ என்றோ சொல்லக்கூடாது எனக்‌ கடவுள்‌ 
எனக்குக்‌ காட்டினார்‌. 


திப. 10.29 ஆகவே நீங்கள்‌ என்னை வரவழைத்தபோது மறுப்புக்‌ கூறாமல்‌ வந்தேன்‌. 
இப்போது சொல்வதும்‌ எதற்காக என்னை experi s? என்று வினவினார்‌. 


திப. 18.38 அதற்கு கொர்னேலியு கூறியது " மூன்று நாள்களுக்குமுன்‌ இதே நேரத்தில்‌ 
அதாவது பிற்பகல்‌ மூன்று மணிக்கு என்‌ வீட்டில்‌ நான்‌ இறைவனிடம்‌ வேண்டிக்‌ 
கொண்டிருந்தேன்‌. அப்போது பளபளப்பான ஆடையணிந்த ஒருவர்‌ என்முன்‌ வந்து நி 
ன்றார்‌. 


திப. 10.31 அவர்‌ என்னிடம்‌ " கொர்னேலியு உம்‌ வேண்டுதலைக்‌ கடவுள்‌ கேட்டருளினார்‌. 
உம்‌ இரக்கச்‌ செயல்களை அவர்‌ நினைவிற்‌ கொண்டார்‌. 


திப. 18.32 ஆகவே நீர்‌ யோப்பாவுக்கு ஆள்‌ அனுப்பிப்‌ பேதுரு என்னும்‌ பெயருடைய 
சீமோனை வரவழையும்‌. அவர்‌ தோல்‌ பகனிருபவராகிய சீமோன்‌ வீட்டில்‌ விருந்தினராகக்‌ 
தங்கியிருக்கிறார்‌. அவ்வீரு கடலோரத்தில்‌ உள்ளது " என்றார்‌. 


திப. 18.33 எனவேதான்‌ உடனே உமக்கு ஆள்‌ அனுப்பினேன்‌. நீரும்‌ இங்கு வந்தது 
நல்லது. ஆண்டவர்‌ பணித்த அனைக்கையும்‌ இப்போதும்‌ உம்‌ வழியாகக்‌ கேட்பதற்கு 
நாங்கள்‌ யாவரும்‌ கடவுள்‌ திருமுன்‌ கூடியிருக்கிறோம்‌. " 


திப. 10.34 அப்போது பேதுரு பேசத்‌ தொடங்கி " கடவுள்‌ ஆள்‌ பார்த்துச்‌ செயல்பருவதி 
ல்லை என்பகை நான்‌ உண்மையாகவே உணர்கிறேன்‌. 


திப. 10.35 எல்லா இனத்தவரிலும்‌ அவருக்கு அஞ்சி நடந்து நேர்மையாகச்‌ 
செயல்பருபவரே அவருக்கு ஏற்புடையவர்‌ . 


திப. 10.36 இயேசு கிறிஸ்து வாயிலாக அமைதி உண்டு என்றும்‌ நற்செய்தியை அவர்‌ 
இஸ்ரயேல்‌ மக்களுக்கு அனுப்பினார்‌. அவரே அனைவருக்கும்‌ ஆண்டவர்‌. 


திப. 10.3? திருமுழுக்குப்‌ பெறுங்கள்‌ என்று யோவான்‌ பறைசாற்றியபின்பு கலி 
லேயாமுதல்‌ யூதேயா முழுவதிலும்‌ நடந்தது உங்களுக்குத்‌ தெரியும்‌. 


திப. 10.38 கடவுள்‌ நாசரேத்து இயேசுவின்மேல்‌ தூய ஆவியின்‌ வல்லமையைப்‌ பொழி 
ந்தருளினார்‌. கடவுள்‌ அவரோரு இருந்தால்‌ அலகையின்‌ கொருமைக்கு உட்பட்டிருந்த 
அனைவரையும்‌ அவர்‌ விருவித்து எங்கும்‌ நன்மை செய்து கொண்டே சென்றார்‌. 


திப. 10.39 யூதரின்‌ நாட்டுப்‌ புறங்களிலும்‌ எருசலேம்‌ நகரிலும்‌ அவர்‌ செய்த அனைத்தி 
ற்கும்‌ நாங்கள்‌ சாட்சிகள்‌. மக்கள்‌ அவரைச்‌ சிலுவையில்‌ தொங்கவைத்துக்‌ 
கொன்றார்கள்‌. 


Holy Bible - New Testament - part III (in tamil script... Page 33 of 86 


திப. 18.48 ஆனால்‌ கடவுள்‌ அவரை மூன்றாம்‌ நாள்‌ உயிரோடு எழுப்பிக்‌ காட்சி அளி 
க்கச்‌ செய்தார்‌. 


திப. 18.41 ஆயினும்‌ அனைத்து மக்களுக்கு மல்ல சாட்சிகளாகக்‌ கடவுள்‌ முன்‌ 
தோர்ந்துகொண்டவர்களுக்கு மட்டுமே அவர்‌ காட்சியளித்தார்‌. இறந்த அவர்‌ உயி 
ர்த்தெழுந்தபின்பு அவரோரு உண்டு குடித்த நாங்களே இதற்குச்‌ சாட்சிகள்‌. 


திப. 10.42 மேலும்‌ வாழ்வோருக்கும்‌ இறந்தோருக்கும்‌ நடுவராகக்‌ கடவுளால்‌ குறி 
க்கப்பட்டவர்‌ இயேசுகாம்‌ என்று மக்களுக்குப்‌ பறைசாற்றவும்‌, சான்று பகரவும்‌ அவர்‌ 
எங்களுக்குக்‌ 

கட்டளையிட்டார்‌. 

திப. 10.43 அவரிடம்‌ நம்பிக்கை கொள்ளும்‌ அனைவரும்‌ அவரது பெயரால்‌ பாவமன்னி 
ப்புப்‌ பெறுவர்‌ என்று இறைவாக்கினர்‌ அனைவரும்‌ அவரைக்குறித்துச்‌ சான்று பகர்கி 
ன்றனர்‌ " என்றார்‌. 


திப. 10.44 பேதுரு தொடர்ந்து பேசிக்‌ கொண்டிருக்கும்போது அவருடைய சொற்களைக்‌ 
கேட்ட அனைவர்மீதும்‌ தூய ஆவி இறங்கிவந்தது. 


திப. 19.45 பேதுருவோரு வந்திருந்த விருத்தசேதனத்தில்‌ நம்பிக்கையடையோர்‌ தூய 
ஆவியின்‌ கொடை பிற இனத்தவர்மீதும்‌ பொழியப்பட்டதைக்‌ கண்மு மலைத்துப்‌ போயினர்‌ 


திப. 10.46 ஏனென்றால்‌ அவர்கள்‌ பரவசப்பேச்சுப்‌ பேசிக்‌ கடவுளைப்‌ போற்றிப்‌ 
பெருமைப்பருத்தியதைக்‌ கண்டார்கள்‌. 


திப. 10.47 பேதுரு " நம்மைப்‌ போலத்‌ தூய ஆவியைப்‌ பெற்றுக்‌ கொண்ட இவர்கள்‌ 
தண்ணீரால்‌ திருமுழுக்குப்‌ பெறுவதை யார்‌ தருக்க முடியும்‌? " என்று கூறி 

திப. 10.48 இயேசு கிறிஸ்துவின்‌ பெயரால்‌ அவர்களுக்குக்‌ திருமுழுக்குக்‌ கொடுக்கப்‌ 
பணித்தார்‌. பின்பு அவர்கள்‌ சில நாள்‌ தங்களுடன்‌ தங்கியிருக்குமாறு அவரிடம்‌ 
வேண்டினார்கள்‌. 


11. அதிகாரம்‌ 


திப. 11.1 பிற இனத்தவரும்‌ கடவுளின்‌ வார்த்தையை ஏற்றுக்‌ கொண்டகைப்‌ பற்றித்‌ தி 
ருத்தூதர்களும்‌ யூதேயாவிலுள்ள சகோதரர்‌ சகோதரிகளும்‌ கேள்விப்பட்டார்கள்‌. 


திப. 11.2 பேதுரு எருசலேமுக்குக்‌ திரும்பி வந்தபோது விருத்த சேதனம்‌ 
செய்துகொண்டவர்கள்‌ " அவரோரு வாதிட்டனர்‌. 


திப. 11.3 " நீர்‌ ஏன்‌ விருத்தசேதனம்‌ செய்துகொள்ளாதவரிடம்‌ சென்று அவர்களுடன்‌ 
உணவு உண்டீர்‌? " என்று குறை கூறினர்‌. 


Holy Bible - Neu Testament - part III (in tamil script... Page 34 of 86 
திப. 11.4 பேதுரு நடந்தவற்றை ஒன்றன்பின்‌ ஒன்றாக விளக்கிக்‌ கூறத்‌ தொடங்கினார்‌. 


திப. 11.5 " நான்‌ யோப்பா நகரில்‌ இறைவனிடம்‌ வேண்டிக்‌ கொண்டிருந்தபோது 
மெய்ம்மறந்த நிலையில்‌ ஒரு காட்சி கண்டேன்‌. பெரிய கப்பற்பாயைப்‌ போன்ற ஒரு விரிப்பு 
நான்கு முனைகளிலும்‌ கட்டப்பட்டு வானத்திலிருந்து இறக்கப்பட்டு என்னிடம்‌ வந்தது. 


திப. 11.6 அதை நான்‌ கவனமாக நோக்கியபோது தரையில்‌ நடப்பன ஊர்வன வானில்‌ 
பறப்பன காட்ரு விலங்குகள்‌ ஆகியவற்றைக்‌ கண்டேன்‌. 


திப. 11.2 " பேதுரு எழுந்திரு. இவற்றைக்‌ கொன்று சாப்பிரு " என்னும்‌ ஒரு குரல்‌ ஒலி 
ப்பதையும்‌ கேட்டேன்‌. 


திப. 11.8 அதற்கு நான்‌ " வேண்டவே வேண்டாம்‌ ஆண்டவரே தீட்டானதும்‌ 
தூய்மையற்றதுமான எதுவும்‌ ஒருபோதும்‌ என்‌ வாய்க்குள்‌ சென்றதில்லை " என்றேன்‌. 


திப. 11.9 இரண்டாம்‌ முறையும்‌ வானிலிருந்து மறுமொழியாக " தூய்மையானது எனக்‌ 
கடவுள்‌ கருதுவதை கீட்டாகக்‌ கருதாதே " என்று அக்குரல்‌ ஒலித்தது. 


திப. 11.10 இப்படி மும்முறை நடந்தபின்பு யாவும்‌ வானத்துக்கு மீண்மும்‌ 
எருத்துக்கொள்ளப்பட்டன . 


திப. 11.11 அந்நேரத்தில்‌ செசரியாவிலிருந்து என்னிடம்‌ அனுப்பப்பட்ட மூவர்‌ நான்‌ தங்கி 
யிருந்த வீட்டின்‌ முன்‌ வந்து நின்றனர்‌. 


திப. 11.12 தூய ஆவியார்‌ என்னிடம்‌ " தயக்கம்‌ ஏதுமின்றி அவர்களோரு செல்‌ " என்று 
கூறினார்‌. உடனே நானும்‌ இந்த ஆறு சகோதரர்களுமாக அந்த மனிதர்‌ வீட்டுக்குச்‌ 
சென்றோம்‌. 


திப. 11.13 அவர்‌ தம்‌ வீட்டில்‌ வானதூகர்‌ வந்து நின்றதைக்‌ கண்டதாகவும்‌ அத்தூகர்‌ 
பேதுரு என்னும்‌ பெயர்‌ கொண்ட சீமோனை வரவழையும்‌ 


திப. 11.14 நீரும்‌ உம்வீட்டார்‌ அனைவரும்‌ மீட்புப்‌ பெறுவதற்கான வார்த்தைகளை அவர்‌ 
உம்மோரு பேசுவார்‌ என்று தமக்குக்‌ கூறியதாகவும்‌ எங்களுக்கு அறிவிக்கார்‌. 


திப. 11.15 நான்‌ பேசத்‌ தொடங்கியதும்‌ தூய ஆவி முதலில்‌ நம்மீது இறங்கி வந்தது 
போல்‌ அவர்கள்‌ மீதும்‌ இறங்கி வந்தது. 


திப. 11.16 அப்போது " யோவான்‌ தண்ணீரால்‌ திருமுழுக்குக்‌ கொருத்தார்‌ ஆனால்‌ 
நீங்கள்‌ தூய ஆவியால்‌ திருமுழுக்குப்பெறுவீர்கள்‌ " என்ற ஆண்டவரின்‌ வார்த்தைகளை 
நான்‌ நினைவு கூர்ந்கேன்‌. 


திப. 11.12 இப்போதும்‌ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின்‌ மீது நம்பிக்கை 
கொண்டபோது நமக்கு அருளப்பட்ட அதே கொடையைக்‌ கடவுள்‌ அவர்களுக்கும்‌ 
கொடுக்கார்‌ என்றால்‌ கடவுளைத்‌ தருக்க நான்‌ யார்‌? " என்றார்‌. 


Holy Bible - Neu Testament - part III (in tamil script... Page 35 of 86 


திப. 11.18 இவற்றைக்‌ கேட்டு அவர்கள்‌ அமைதி அடைந்தனர்‌. வாழ்வுக்கு வழியான 
மனம்மாற்றத்கைப்‌ பிற இனத்தவருக்கும்‌ கடவுள்‌ கொடுத்தார்‌ என்று கூறி அவரைப்‌ 
போற்றிப்‌ புகழ்ந்தார்கள்‌. 


திப. 11.19 ஸ்தேவானை முன்னிட்ரு உண்டான துன்புறுத்தலால்‌ மக்கள்‌ பெனிசியா 
சைப்பிரசு அந்தியோக்கியா வரை சிதறிப்போயினர்‌. அவர்கள்‌ யூகருக்கு மட்முமே 
இறைவார்த்தையை அறிவித்தார்கள்‌ வேறு எவருக்கும்‌ அறிவிக்கவில்லை. 


திப. 11.28 அவர்களுள்‌ சைப்பிரசு சிரேன்‌ ஆகிய இடங்களைச்‌ சேர்ந்த சிலர்‌ 
இருந்தனர்‌. அவர்கள்‌ அந்தியோக்கியாவுக்கு வந்து அங்குள்ள கிரேக்கரை அணுகி 
ஆண்டவராகிய இயேசுவைப்பற்றிய நற்செய்தியை அறிவித்தார்கள்‌. 


திப. 11.21 ஆண்டவரின்‌ கைவன்மையை அவர்கள்‌ பெற்றிருந்தார்கள்‌. பெருந்‌ 
தொகையான மக்கள்‌ நம்பிக்கை கொண்ரு ஆண்டவரிடம்‌ திரும்பினர்‌. 


திப. 11.22 இந்தச்‌ செய்தி எருசலேம்‌ திருச்சபையினின்‌ காதில்‌ விழவே அவர்கள்‌ 
பர்னபாவை அந்தியோக்கியர்‌ வரை சென்று வர அனுப்பிவைத்தார்கள்‌. 


திப. 11.23 அவர்‌ அங்குச்‌ சென்றபோது கடவுளின்‌ அருள்செயலைக்‌ கண்டு மகிழ்ச்சி 
யடைந்தார்‌ மேலும்‌ உறுதியான உள்ளத்தோமு ஆண்டவரைச்‌ சார்ந்திருக்குமாறு 
அனைவரையும்‌ ஊக்கப்பருத்தினார்‌. 


திப. 11.24 அவர்‌ நல்லவர்‌ தூய ஆவியால்‌ ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய்‌ 
பெருந்திரளான மக்களை ஆண்டவரிடம்‌ சேர்த்தார்‌. 


திப. 11.25 பின்பு சவுலைத்‌ தேடி அவர்‌ கர்சு நகர்‌ சென்றார்‌ 


திப. 11.26 அவரைக்‌ கண்டு அந்தியோக்கியாவுக்கு அழைத்து வந்தார்‌. அவர்கள்‌ ஒராண்டு 


முழுவதும்‌ அந்தச்‌ சபையாரோரு கூடவே இருந்து பெருந்திரளான மக்களுக்குக்‌ கற்பித்து 
வந்தார்கள்‌. அந்தியோக்கியாவில்தான்‌ முகல்‌ முறையாகச்‌ சீடர்கள்‌ கிறிஸ்தவர்கள்‌ 


என்னும்‌ பெயரைப்‌ பெற்றார்கள்‌. 


திப. 11.27 அப்போது ஒருநாள்‌ எருசலேமிலிருந்து இறைவாக்கினர்கள்‌ அந்தியோக்கி 
யாவுக்கு வந்தார்கள்‌. 

திப. 11.28 அவர்களுள்‌ அகபு என்னும்‌ பெயருடைய ஒருவர்‌ எழுந்து நின்று தூய ஆவி 
யாரால்‌ ஏவப்பட்டவராய்‌ உலகமெங்கும்‌ கொடிய பஞ்சம்‌ ஏற்படப்போகிறது என்று 
முன்னுரைக்கார்‌. அது கிளாதியு பேரரசர்‌ காலத்தில்‌ ஏற்பட்டது. 


திப. 11.29 அப்பொழுது சீடர்கள்‌ ஒவ்வொருவரும்‌ தங்களால்‌ இயன்ற பொருளுதவியை 
யூதேயாவில்‌ வாழ்ந்த சகோகரர்‌ சகோதரிகளுக்கு அனுப்பத்‌ தீர்மானித்தனர்‌. 


திப. 11.38 அப்பொருளுதவியைப்‌ பர்னபா சவுல்‌ ஆகியோர்‌ வாயிலாக மூப்பர்களுக்கு 


Holy Bible - Neu Testament - part III (in tamil script... Page 36 of 86 
அவர்கள்‌ அனுப்பி வைத்தார்கள்‌. 
12. அதிகாரம்‌ 


திப. 12.1 அக்காலத்தில்‌ ஏரோது அரசன்‌ திருச்சபையைச்‌ சார்ந்த மக்கள்‌ சிலரைப்‌ பி 
டித்துக்‌ கொருமைப்பருத்தினான்‌. 


திப. 12.2 யோவானின்‌ சகோதரரான யாக்கோபை வாளால்‌ கொன்றான்‌. 


திப. 12.3 அது யூதருக்கு மகிழ்ச்சி அளித்ததைக்‌ கண்மு அவன்‌ தொடர்ந்து பேதுருவையும்‌ 
கைது செய்கான்‌. அது புளிப்பற்ற அப்பவிழா நாள்களில்‌ நடந்தது. 


திப. 12.4 அவரைப்‌ பிடித்துச்‌ சிறையில்‌ அடைத்துக்‌ காவல்‌ செய்யுமாறு நான்கு 
குழுக்களிடம்‌ அவன்‌ ஒப்புவித்கான்‌. பாஸ்கா விழாவுக்குப்பின்‌ மக்கள்‌ முன்பாக அவரது 
வழக்கை விசாரிக்கலாம்‌ என விரும்பினான்‌. 


திப. 12.5 பேதுரு இவ்வாறு சிறையில்‌ காவலில்‌ வைக்கப்பட்டிருந்தபோது திருச்சபை 
அவருக்காகக்‌ கடவுளிடம்‌ உருக்கமாக வேண்டியது . 


திப. 12.6 ஏரோது அவரது வழக்கைக்‌ கேட்பதற்கு முந்தின இரவில்‌ பேதுரு படைவீரர்‌ 
இருவருக்கு இடையே இரு சங்கிலிகளால்‌ கட்டப்பட்ருக்‌ தூங்கிக்‌ கொண்டிருந்தார்‌. 
காவலர்கள்‌ வாயிலுக்கு முன்‌ சிறையைக்‌ காவல்‌ செய்துகொண்டிருந்தார்கள்‌. 


திப. 12.2 அப்போது ஆண்டவரின்‌ தூகர்‌ அங்கு வந்து நின்றார்‌. அறை ஒளிமயமாகியது. 
அவர்‌ பேதுருவைக்‌ கட்டியெழுப்பி " உடனே எழுந்திரும்‌ " என்று கூற சங்கிலிகள்‌ அவர்‌ 
கைகளிலிருந்து கீழே விழுந்தன. 


திப. 12.8 வானதூதர்‌ அவரிடம்‌ " இடைக்‌ கச்சையைக்‌ கட்டி மிதியடிகளைப்‌ போட்டுக்‌ 
கொள்ளும்‌ " என்றார்‌. தூதர்‌ அவரிடம்‌ " உமது மேலுடையை அணிந்து கொண்டு 
என்னைப்‌ பின்தொடரும்‌ " என்றார்‌. 


திப. 12.9 பேதுரு வானதூகரைப்‌ பின்‌ தொடர்ந்து சென்றார்‌. தூதர்‌ முலமாக 
நடந்தவையெல்லாம்‌ உண்மையென்று அவர்‌ உணரவில்லை. ஏதொ காட்சி காண்பதாக 
அவர்‌ நினைத்துக்கொண்டார்‌. 


திப. 12.10 அவர்கள்‌ முதலாம்‌ காவல்‌ நிலையையும்‌ இரண்டாம்‌ காவல்‌ நிலையையும்‌ 
கடந்து நகருக்குச்‌ செல்லும்‌ இரும்புவாயில்‌ அருகே வந்தபோது அது அவர்களுக்குத்‌ 
தானாகவே திறந்தது. அவர்கள்‌ வெளியே வந்து ஒரு சந்து வழியாகச்‌ சென்றார்கள்‌. 
உடனே வானதூகர்‌ அவரைவிட்ரு அகன்றார்‌. 


திப. 12.11 பேதுரு தன்னுணர்வு பெற்றபோது " ஆண்டவர்‌ தம்‌ வானதூதரை அனுப்பி 
ஏரொதின்‌ கையிலிருந்து என்னை விருவித்து ups மக்கள்‌ எதிர்பார்த்த எதுவும்‌ நி 


Holy Bible - New Testament - part III (in tamil script... Page 3? of 86 


கழாதவாறு என்னைக்‌ காத்தார்‌ என்று நான்‌ உண்மையாகவே அறிந்துகொண்டேன்‌ " 
என்றார்‌. 


திப. 12.12 அவர்‌ யாவற்றையும்‌ புரிந்துகொண்டவராய்‌ மாற்கு எனப்பரும்‌ யோவானின்‌ 
தாயாகிய மரியாவின்‌ வீட்டுக்குப்‌ போனார்‌. அங்கே பலர்‌ ஒருங்கிணைந்து இறைவனிடம்‌ 
வேண்டிக்கொண்டிருந்கனர்‌ . 


திப. 12.13 அவர்‌ வெளிக்‌ கதவைத்‌ கட்டியபோது ரோகி என்னும்‌ பெயருடைய பணிப்பெண்‌ 
தட்டியது யாரெனப்‌ பார்க்க வந்தார்‌. 


திப. 12.14 அது பேதுருவின்‌ குரல்‌ என்பதை உணர்ந்ததும்‌ மகிழ்ச்சியால்‌ வாயிலைத்‌ தி 
றக்காமல்‌ உள்ளே ஓடி பேதுரு வாயில்‌ அருகே நிற்கிறார்‌ என்று அறிவித்தார்‌. 


திப. 1215 அவர்கள்‌ அவரை நோக்கி " உனக்குப்‌ பித்துப்பிடித்து விட்டதா? " என்று 
கேட்டார்கள்‌. ஆனால்‌ அவர்‌ " அது உண்மையே " என்று வலியுறுத்திக்‌ கூறினார்‌. அதற்கு 
அவர்கள்‌ " அது அவருடைய வானதூகராய்‌ இருக்கலாம்‌ " என்றார்கள்‌. 


திப. 12.16 பேதுரு விடாமல்‌ தட்டிக்‌ கொண்டேயிருந்தார்‌. கதவைத்‌ திறந்தபோது 
அவாகள்‌ அவரைக்‌ கண்டு மலைத்துப்‌ போனார்கள்‌. 


திப. 12.17 அவர்கள்‌ அமைதியாயிருக்குமாறு பேதுரு கையால்‌ சைகை காட்டி ஆண்டவர்‌ 
எவ்வாறு தம்மைச்‌ சிறையிலிருந்து வெளியே கூட்டி வந்தார்‌ என்பதை அவர்களுக்கு 
எழுத்துரைத்து யாக்கோபுக்கும்‌ மற்றச்‌ சகோதரர்‌ சகோதரிகளுக்கும்‌ இதை அறிவி 
க்குமாறு கூறினார்‌. பின்பு அவர்‌ புறப்பட்டு வேறோர்‌ இடத்துக்குப்‌ போய்விட்டார்‌. 


திப. 12.18 பொழுதுவிடிந்ததும்‌ பேதுருவுக்கு என்ன ஆயிற்று என்பது பற்றிப்‌ 
படைவீரர்களிடையே பெருங்குழப்பம்‌ ஏற்பட்டது. 


திப. 12.19 ஏரோது அவரைக்‌ தேடிப்‌ பார்க்கச்‌ செய்தான்‌. அவரைக்‌ காணாததால்‌ 
காவலரை விசாரித்து அவர்களுக்கு மரண தண்டனை விதித்தான்‌. பின்பு பேதுரு 
யூதாயாவைவிட்முச்‌ செசரியா சென்று அங்கே தங்கினார்‌. 


திப. 12.20 ஏரோது தீர்‌ சீகோன்‌ மக்கள்‌ மீது கமுஞ்சினம்‌ கொண்டிருந்தான்‌. அவர்கள்‌ 
மனமொத்தவர்களாம்‌ ஏரோதுவைக்‌ காண வந்தார்கள்‌. அவர்கள்‌ அரண்மனை அந்தப்புர 
அதிகாரியான பிலாஸ்துவின்‌ நல்லெண்ணத்தைப்‌ பெற்ற அ௮ரசனோமு நல்லுறவு ஏற்பமுத்தி 
க்கொள்ள விரும்பினார்கள்‌. ஏனெனில்‌ அரசனின்‌ ஆட்சிக்குட்பட்ட பகுதிகளிலிருந்துதான்‌ 
அவர்கள்‌ உணவுப்பொருள்‌ களைப்‌ பெற்றுவந்தார்கள்‌. 


திப. 12.21 குறித்த நாளில்‌ ஏரோது அரச ஆடை அணிந்து மேடையில்‌ அமர்ந்து 
அவர்களுக்கு உரையாற்றினான்‌. 


திப. 12.22 அப்போது மக்கள்‌ " இது மனிதக்‌ குரல்‌ அல்ல கடவுளின்‌ குரல்‌ " என்று 
ஆர்ப்பரித்தனர்‌. 


Holy Bible - New Testament - part III (in tamil script... Page 38 of 86 


திப. 12.23 உடனே ஆண்டவரின்‌ தூதர்‌ அவனை அடித்தார்‌. ஏனெனில்‌ அவன்‌ கடவுளைப்‌ 
பெருமைப்பருத்தவில்லை அவன்‌ புழுத்துச்‌ செத்தான்‌. 


திப. 12.24 கடவுளின்‌ வார்த்தை மேன்மேலும்‌ பரவியது. 


திப. 12.25 பர்னபாவும்‌ சவுலும்‌ தங்கள்‌ திருத்தொண்டை முடித்தபின்‌ மாற்கு எனப்பமும்‌ 
யோவானைக்‌ கூட்டிக்கொண்டு எருசலேமிலிருந்து திரும்பிச்‌ சென்றார்‌. 


13. அதிகாரம்‌ 


திப. 13.1 அந்தியோக்கிய திருச்சபையில்‌ பர்னபா நீகர்‌ எனப்பரும்‌ சிமியோன்‌ சிரோன்‌ 
ஊரானாகிய லூக்கியு குறுநில மன்னன்‌ ஏரோதுவுடன்‌ வளர்ந்த மனாமீன்‌ சவுல்‌ ஆகியோர்‌ 
இறைவாக்கினராகவும்‌ போதகராகவும்‌ இருந்தனர்‌. 


திப. 13.2 அவர்கள்‌ நோன்பிருந்து ஆண்டவரை வழிபரும்போது தூய ஆவியார்‌ அவர்களி 
Lib " பர்னபாவையும்‌ சவுலையும்‌ ஒரு தனிப்பட்ட பணிக்கென நான்‌ அழைத்திருக்கிறேன்‌. 
அந்தப்‌ பணிக்காக அவர்களை ஒதுக்கி வையுங்கள்‌ " என்று கூறினார்‌. 


திப. 13.3 அவர்கள்‌ நோன்பிலிருந்து இறைவனிடம்‌ வேண்டினார்கள்‌. தங்கள்‌ கைகளை 
அவ்விருவர்மீது வைத்துக்‌ திருப்பணியிலமர்த்தி அவர்களை அனுப்பி வைக்கார்கள்‌. 


திப. 13.4 இவ்வாறு தூய ஆவியாரால்‌ அனுப்பப்பட்டவர்கள்‌ செலூக்கியாவுக்குச்‌ 
சென்றார்கள்‌. அங்கிருந்து சைப்பிரசுக்குக்‌ கப்பலேறினார்கள்‌. 


திப. 13.5 அவர்கள்‌ சாலமி நகருக்கு வந்து அங்குள்ள யூதரின்‌ தொழுகைக்‌ கூடங்களில்‌ 
கடவுளின்‌ வார்த்தையை அறிவித்தார்கள்‌. யோவானைக்‌ தங்கள்‌ உதவியாளராகக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌. 


திப. 13.6 அவர்கள்‌ பாப்போவரை அந்தக்த வு முழுவதும்‌ சென்றார்கள்‌ அங்குப்‌ பாரேசு 
எனும்‌ பெயருடைய போலி இறைவாக்கினனான ups மந்திரவாதி ஒருவனைக்‌ 
கண்டார்கள்‌. 

திப. 13.2 அவன்‌ அத்த வின்‌ ஆட்சியாளரான செர்கியு பவுலைப்‌ சேர்ந்தவன்‌. அறிஞரான 


அந்த ஆட்சியாளர்‌ கடவுளின்‌ வார்த்தையைக்‌ கேட்க விரும்பிப்‌ பர்னபாவையும்‌ சவுலையும்‌ 
தம்மிடம்‌ வரவழைக்கார்‌. 


திப. 13.8 எலிமா என்னும்‌ மந்திரவாதி அவர்களை எதிர்த்து நின்று ஆட்சியாளர்‌ நம்பி 
க்கை கொள்ளாதபடி அவரது கவனத்தைத்‌ திருப்ப முயன்றான்‌. இ எலிமா என்றாரே 
மந்திரவாதி என்பது தான்‌ பொருள்‌. 


திப. 13.9 அப்போது பவுல்‌ என்னும்‌ சவுல்‌ தூய ஆவியால்‌ ஆட்கொள்ளப்பட்டு அவனை 
உற்றுப்‌ பார்த்து 


Holy Bible - Neu Testament - part III (in tamil script... Page 39 of 86 


திப. 13.19 " அனைத்து வஞ்சகத்துக்கும்‌ உறைவிடமானவனே. பழிபாவம்‌ எதற்கும்‌ 
அஞ்சாதவனே. அலகையின்‌ மகனே நீதி நேர்மை அனைத்துக்கும்‌ பகைவனே. 
ஆண்டவரரின்‌ நேரிய வழியிலிருந்து திசைதிருப்புவதை நிறுத்தமாட்டாயோ. 


திப. 13.11 இதோ இப்போதே ஆண்டவரது தண்டனை உன்மேல்‌ வரப்போகிறது. குறிப்பி 
ட்ட காலம்வரை நீ பார்வையற்றவனாய்‌ இருப்பாய்‌, கதிரவனைக்‌ காணமாட்டாய்‌ என்றார்‌. 
உடனே அவன்‌ பார்வை மங்கியது இருள்‌ சூழ்ந்தது. அவன்‌ தன்னைக்‌ கைப்பிடித்து 
நடத்துவதற்கு ஆள்‌ தேடினான்‌. 


திப. 13.12 நடந்ததைக்‌ கண்ட ஆட்சியாளர்‌ ஆண்டவரின்‌ போதனையைப்‌ பற்றி வியப்பில்‌ 
ஆழ்ந்தவராய்‌ அவர்‌ மீது நம்பிக்கை கொண்டார்‌. 


திப. 13.13 பின்பு பவுலும்‌ அவரோடு இருந்தவர்களும்‌ பாப்போவிலிருந்து கப்பலேறி பம்பி 
லியாவிலுள்ள பெருகை நகருக்கு வந்தார்கள்‌. அங்கே யோவான்‌ அவர்களை விட்ரு 
அகன்று எருசலேமுக்குக்‌ திரும்பினார்‌. 


திப. 13.14 அவர்கள்‌ பெரு கையிலிருந்து புறப்பட்டுச்‌ சென்று பிசிதியாவிலுள்ள அந்தி 
யோக்கியாவை அடைந்தார்கள்‌. ஒய்வு நாளன்று அவர்கள்‌ தொழுகைக்கூடத்திற்குச்‌ 
சென்று அங்கு அமர்ந்திருந்தார்கள்‌. 


திப. 13.15 திருச்சட்டமும்‌ இறைவாக்கினர்‌ நூல்களும்‌ வாசித்து முடிந்தபின்‌ 
தொழுகைக்‌ கூடத்‌ தலைவர்கள்‌ அவர்களிடம்‌ ஆளனுப்பி " சகோதரரே உங்களுள்‌ 
யாராவது மக்களுக்கு அறிவுரை கூறுவகாயிருந்தால்‌ கூறலாம்‌ " என்று 
கேட்ருக்கொண்டார்கள்‌. 


திப. 13.16 அப்போது பவுல்‌ எழுந்து கையால்‌ சைகைகாட்டுவிட்ருக்‌ கூறியது " இஸ்ரயேல்‌ 
மக்களே கடவுளுக்கு அஞ்சுவோரே கேளுங்கள்‌. 


திப. 13.17 இந்த இஸ்ரயேல்‌ மக்களின்‌ கடவுள்‌ நம்முடைய மூதாதயரைத்‌ 
தோர்ந்தெருக்கார்‌. அவர்கள்‌ எகிப்து நாட்டில்‌ அன்னியர்களாகக்‌ தங்கியிருந்தபோது 
அவர்களை ஒரு பெரிய மக்களினமாக்கினார்‌. பின்பு அவர்தம்‌ தோள்வலிமையைக்‌ காட்டி 
அவர்களை அந்த நாட்டைவிட்டு வெளியே அழைத்துக்கொண்முவந்தார்‌ 


திப. 13.18 நாற்பது ஆண்டு காலமாய்ப்‌ பாலை நிலத்தில்‌ அவர்களிடம்‌ மிகுந்த 
பொறுமை காட்டினார்‌. 


திப. 13.19 அவர்‌ கானான்‌ நாட்டின்மீது ஏழு மக்களினங்களை அழித்து அவர்கள்‌ 
நாட்டை இவர்களுக்கு ஏறக்குறைய நானூற்றைம்பது ஆண்டுகள்‌ உரிமைச்‌ சொத்தாக 
அளித்தார்‌. 


திப. 13.20 அதன்‌ பின்பு இறைவாக்கினர்‌ சாமுவேலின்‌ காலம்வரை அவர்களுக்கு நீதி 
த்‌ தலைவர்களை அளித்தார்‌. 


Holy Bible - New Testament - part III (in tamil script... Page 40 of 86 


திப. 13.21 பின்பு அவர்கள்‌ தங்களுக்கு ஓர்‌ அரசர்‌ வேண்டும்‌ என்று கேட்டார்கள்‌. கடவுள்‌ 
கீசு என்பவரின்‌ மகனான சவுல்‌ என்பவரை அவர்களுக்கு அரசராகக்‌ கொடுத்தார்‌. 
பென்யமின்‌ குலத்தினராகிய அவர்‌ நாற்பது ஆண்டுகள்‌ ஆட்சி செலுத்தினார்‌. 


திப. 13.22 பின்பு கடவுள்‌ அவரை நக்கிவிட்ருத்‌ தாவீதை அவர்களுக்கு அரசராக 
ஏற்படுத்தினார்‌. அவரைக்‌ குறித்து " ஈசாயின்‌ மகனான தாவீகை என்‌ இகயத்துக்கு 
உகந்தவனாகக்‌ கண்டேன்‌ என்‌ விருப்பம்‌ அனைக்கையும்‌ அவன்‌ நிறைவேற்றுவான்‌ " 
என்று சான்று பகர்ந்தார்‌. 


திப. 13.23 தாம்‌ அளித்த வாக்குறுதியின்‌ படி கடவுள்‌ அவருடைய வழிமரபிலிருந்தே 
இஸ்ரேலுக்கு இயேசு என்னும்‌ மீட்பர்‌ தோன்றச்‌ செய்தார்‌. 


திப. 13.24 அவருடைய வருகைக்கு முன்பே யோவான்‌ " மனம்மாறி திருமுழுக்குப்‌ 
பெறுங்கள்‌ " என்று இஸ்ரயேல்‌ மக்கள்‌ அனைவருக்கும்‌ பறைசாற்றி வந்கார்‌. 


திப. 13.25 யோவான்‌ தம்‌ வாழ்க்கை என்னும்‌ ஒட்டத்தை முடிக்கும்‌ தறுவாயில்‌ " நான்‌ 
யார்‌ என நீங்கள்‌ நினைக்கிறீர்களோ அவரல்ல நான்‌. இதோ எனக்குப்பின்‌ ஒருவர்‌ 
வருகிறார்‌ அவருடைய மிதியடிகளை அவிழ்க்கவும்‌ எனக்குத்‌ தகுதியில்லை " என்று கூறி 
னார்‌. 


திப. 13.26 சகோதரரே ஆபிரகாமின்‌ வழிவந்த மக்களே இங்கு இருப்போருள்‌ 
கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே இந்த மீட்புச்‌ செய்தி நமக்குத்தான்‌ அனுப்பப்பட்ருள்ளது. 


திப. 13.2? எருசலேமில்‌ குடியிருக்கும்‌ மக்களும்‌ அவர்களுடைய தலைவர்களும்‌ 
அம்மீட்பரை அறியவில்லை ஓய்வுநாள்தோறும்‌ வாசிக்கப்படும்‌ இறைவாக்கினரின்‌ 
வார்த்தைகளைக்‌ கேட்டும்‌ அவற்றைப்‌ புரிந்து கொள்ளவில்லை ஆயினும்‌ அவருக்கு 
அவர்கள்‌ தீர்ப்பளித்தபோது அவ்வார்த்கைகள்‌ நிறைவேறின. 


திப. 13.28 சாவுக்குரிய காரணம்‌ எதுவும்‌ அவரிடம்‌ இல்லாதிருந்தும்‌ அவரைக்‌ கொல்ல 
அவர்கள்‌ பிலாத்திடம்‌ கேட்டார்கள்‌. 

திப. 13.29 மறைநூலில்‌ அவரைப்பற்றி எழுதியுள்ள அனைத்தையும்‌ அவர்கள்‌ செய்து 
முடித்தார்கள்‌. பின்பு அவரைச்‌ சிலுவையிலிருந்து இறக்கிக்‌ கல்லறையில்‌ வைத்கார்கள்‌. 
திப. 13.38 ஆனால்‌ இறந்த அவரைக்‌ கடவுள்‌ உயிரோரு எழுப்பினார்‌. 


திப. 13.31 அவர்‌ கலிலேயாவிலிருந்து தம்முடன்‌ எருசலேம்‌ வந்தவர்களுக்குப்‌ பல 
நாள்கள்கோன்றினார்‌. அவர்கள்‌ இப்போது அவர்தம்‌ சாட்சிகளாக மக்கள்‌ முன்‌ வி 
ளங்குகின்றார்கள்‌. 


திப. 13.32 இயேசுவைக்‌ கடவுள்‌ உயிர்த்தெழச்‌ செய்ததன்‌ வழியாக மூதாதையருக்கு 
அளித்த வாக்குறுதியை அவர்கள்‌ பிள்ளைகளாகிய நமக்கென நிறைவேற்றினார்‌. இதுவே 
நாங்கள்‌ உங்களுக்கு அறிவிக்கும்‌ நற்செய்தி. 


Holy Bible - Neu Testament - part III (in tamil script... Page 41 of 86 


திப. 13.33 இதுபற்றி இரண்டாம்‌ திருப்பாடலில்‌ " நீரே என்‌ மகன்‌, இன்று நான்‌ உம்மை 
ஈன்றெருத்தேன்‌ " என்று எழுதப்பட்ருள்ளது. 


திப. 13.34 மேலும்‌ இறந்த அவர்‌ இனி ஒருபோதும்‌ அழிவுக்குட்படாதபடி கடவள்‌ அவரை 


உயிர்த்தெழச்‌ செய்தார்‌. இதுபற்றித்தான்‌ " நான்‌ தாவீதுக்கு அருளிய தூய மாறாக 
வாக்குறுதிகளை உங்களுள்ளும்‌ தருவேன்‌ " என்றும்‌ கூறியிருக்கிறார்‌. 


திப. 13.35 எனவே இன்னோர்‌ இடத்தில்‌ அவர்‌ " உம்‌ தூயவரை பமுகுழியைக்‌ காணவி 
டமாட்டீர்‌ " என்றும்‌ சொல்லியிருக்கிறார்‌. 


திப. 13.36 ஏனென்றால்‌ தாவீது தம்‌ காலத்து மக்களிடையே கடவுளின்‌ திட்டத்தை நி 
றைவேற்றி இறந்தார்‌. அவர்‌ தம்‌ மூதாகையருடன்‌ சேர்க்கப்பட்டார்‌ இவ்வாறு அழி 
வுக்குள்ளானார்‌. 


திப. 13.37 ஆனால்‌ கடவுளால்‌ எழுப்பப்பட்டவரோ அழிவுக்குட்படவில்லை. 


திப. 13.38 எனவே சகோதரரே இது உங்களுக்குத்‌ கெரிந்திருக்கட்ரும்‌ இவர்‌ வழியாகவே 
உங்களுக்கப்‌ பாவ மன்னிப்பு உண்டு என அறிவிக்கப்பருகிறது. மோசேயின்‌ தி 
ருச்சட்டத்தால்‌ உங்களை எந்தப்‌ பாவத்திலிருந்தும்‌ விருவிக்கமுடியாது. 


திப. 13.39 ஆனால்‌ நம்பிக்கை கொள்ளும்‌ அனைவரும்‌ இவர்வழியாக விருவிக்கப்பருகி 
ன்றனர்‌. 


திப. 13.48 ஆகவே " இழிவுபருத்துவோரே கவனியுங்கள்‌, வியப்புறுங்கள்‌, ஒழிந்து 
போங்கள்‌. 


திப. 13.41 ஏனெனில்‌ உங்கள்‌ வாழ்நாளில்‌ நான்‌ யார்‌ விளக்கிச்‌ சொன்னாலும்‌ நீங்கள்‌ 
அதை நம்பமாட்டீர்கள்‌. " என்று இறைவாக்கினர்‌ நூலில்‌ கூறியிருப்பது உங்களுக்கு நேரி 
டாதபடி பார்த்துக்கொள்ளுங்கள்‌. 


திப. 13.42 அவர்கள்‌ வெளியே சென்றபோது அருத்த ஓய்வு நாளிலும்‌ இவை பற்றித்‌ 
தங்களோரு பேசும்படி மக்கள்‌ அவர்களை வேண்டினர்‌. 


திப. 13.43 தொழுகைக்‌ கூடத்தில்‌ இருந்தோர்‌ கலைந்து சென்றபோது பல யூதர்களும்‌ 
யூதம்‌ தழுவிக்‌ கடவுளை வழிபட்டவர்களும்‌ பவுலையும்‌ பர்னபாவையும்‌ பின்‌ 
தொடர்ந்தார்கள்‌. இவ்விருவரும்‌ அவர்களோடு பேசிக்‌ கடவுளின்‌ அருளில்‌ நிலைத்தி 
ருக்கும்படி அவர்களைத்‌ தூண்டினர்‌. 


திப. 13.44 அருத்து வந்த ஒய்வு நாளில்‌ ஆண்டவரின்‌ வார்த்தையைக்‌ கேட்க ஏறக்குறைய 
நகரத்தார்‌ அனைவரும்‌ கூடி வந்தனர்‌. 


திப. 13.45 மக்கள்‌ திரளைக்‌ கண்ட யூகர்கள்‌ பொறாமையால்‌ நிறைந்து பவுல்‌ கூறியதை 
எதிர்த்துப்‌ பேசி அவரைப்‌ பழித்துரைக்கார்கள்‌. 


Holy Bible - Neu Testament - part III (in tamil script... Page 42 of 86 


திப. 13.46 பவுலும்‌ பர்னபாவும்‌ துணிவுடன்‌ " கடவுளின்‌ வார்த்தையை உங்களுக்குத்தான்‌ 
முதலில்‌ அறிவிக்க வேண்டியிருந்தது. ஆனால்‌ நீங்கள்‌ அதனை உதறித்‌ கள்ளி நிலை 
வாழ்வுக்குத்‌ தகுதியற்றவர்கள்‌ என்று உங்களுக்கு நீங்களே சூர்ப்பளித்துக்‌ 
கொண்டீர்கள்‌. எனவே நாங்கள்‌ பிற இனத்தாரிடம்‌ செல்லுகிறோம்‌. 

திப. 13.47 ஏனென்றால்‌ " உலகம்‌ முழுவதும்‌ என்‌ மீட்பை அடைவதற்கு நான்‌ உன்னை 
வேற்றினத்தார்க்கு ஒளியாக ஏற்பருத்துவேன்‌ " என்று ஆண்டவர்‌ எங்களுக்குக்‌ 
கட்டளையிட்ருள்ளார்‌ " என்று எடுத்துக்‌ கூறினார்கள்‌. 


திப. 13.48 இதைக்‌ கேட்ட பிற இனத்தார்‌ மகிழ்ச்சியடைந்தனர்‌ ஆண்டவரின்‌ 
வார்த்தையைப்‌ போற்றிப்‌ புகழ்ந்தனர்‌. நிலைவாழ்வுக்காகக்‌ குறிக்கப்பட்டோர்‌ அனைவரும்‌ 
நம்பிக்கை கொண்டனர்‌. 

திப. 13.49 அப்பகுதியெங்கும்‌ ஆண்டவரின்‌ வார்த்தை பரவியது. 

திப. 13.5 ஆனால்‌ யூதர்கள்‌ கடவுளை வழிபட்ரு வந்த மதிப்புக்குரிய பெண்களையும்‌ 
நகரின்‌ முதன்மைக்‌ குடிமக்களையும்‌ தூண்டிவிட்டு பவுலையும்‌ பர்னபாவையும்‌ 
இன்னலுக்குள்ளாக்கி அவர்களைத்‌ தங்களது நாட்டிலிருந்து துரத்திவிட்டார்கள்‌. 

திப. 13.51 அவர்கள்‌ தங்கள்‌ கால்களில்‌ படிந்திருந்த தூசியை அவர்களுக்கு எதிராக 
உதறிவிட்டு இக்கோனியாவுக்குச்‌ சென்றார்கள்‌. 

திப. 13.52 சீடர்களோ தூய ஆவியால்‌ ஆட்கொள்ளப்பட்மு மகிழ்ச்சியில்‌ திளைத்தி 
ந்தார்கள்‌. 


14. அதிகாரம்‌ 


திப. 14.1 இக்கோனியாவிலும்‌ இப்படியே நிகழ்ந்தது. பவுலும்‌ பர்னபாவும்‌ யூதருடைய 
தொழுகைக்‌ கூடத்திற்குச்‌ சென்று இவ்வாறே பேசியபோது யூதரிலும்‌ கிரேக்கரிலும்‌ 
பெருந்‌ திரளானோர்‌ நம்பிக்கை கொண்டனர்‌. 


தப. 14.2 ஆனால்‌ நம்பாத யூதர்‌ சகோதரருக்கு எதிராகப்‌ பிற இனத்தவரைத்‌ தூண்டிவி 
ட்டு அவர்கள்‌ உள்ளத்தைக்‌ கெடுத்தனர்‌. 


திப. 14.3 ஆயினும்‌ அவர்கள்‌ அங்குப்‌ பல நாள்‌ தங்கி ஆண்டவரைப்பற்றித்‌ துணிவுடன்‌ 
பேசினார்கள்‌. ஆண்டவரும்‌ தம்‌ அருள்‌ செய்திக்குச்‌ சான்றாகப்‌ பல அடையாளங்களையும்‌ 
அருஞ்செயல்களையும்‌ அவர்கள்‌ வழியாகச்‌ செய்தார்‌. 


திப. 14.4 திரண்டிருந்த நகரமக்கள்‌ இரண்டாகப்‌ பிரித்தனர்‌. ஒரு பிரிவினர்‌ யூகரோமும்‌ 
மற்றப்‌ பிரிவினர்‌ திருத்தூதரோரும்‌ சேர்ந்துகொண்டனர்‌. 


திப. 14.5 பிற இனத்தாரும்‌ யூதரும்‌ தம்‌ தலைவர்களுடன்‌ சோந்து திருத்தூதரை இழி 


Holy Bible - Neu Testament - part III (in tamil script... Page 43 of 86 
வுபருத்தி கல்லால்‌ எறியத்‌ திட்டமிட்டனர்‌. 


திப. 14.6 இதை அவர்கள்‌ அறிந்து லிக்கவோனியாவிலுள்ள நகரங்களான லிஸ்தி 
ராவுக்கும்‌ தெருபைக்கும்‌ அவற்றின்‌ சுற்றுப்புறங்களுக்கும்‌ தப்பிச்‌ சென்றார்கள்‌. 


திப. 14.2 அங்கெல்லாம்‌ அவர்கள்‌ நற்செய்தியை அறிவித்தார்கள்‌. 


திப. 14.8 லிஸ்கிராவில்‌ கால்‌ வழங்காத ஒருவர்‌ இருந்தார்‌. பிறவிலேயே கால்‌ ஊ 
னமுற்றிருந்த அவர்‌ ஒருபோதும்‌ நடந்ததில்லை. அவர்‌ அமர்ந்து 


திப. 14.9 பவுல்‌ பேசியதைக்‌ கேட்ருக்கொண்டிருந்தார்‌. அவரிடம்‌ நலம்‌ பெறுவதற்கான 
நம்பிக்கை இருப்பகைக்‌ கண்டு பவுல்‌ அவரை உற்றுப்பார்த்து 


திப. 14.19 உரத்த குரலில்‌ " நீர்‌ எழுந்து காலூன்றி நேராக நில்லும்‌ " என்றார்‌. அவர்‌ 
துள்ளி எழுந்து நடக்கத்‌ தொடங்கினார்‌. 


திப. 14.11 பவுல்‌ செய்ததைக்‌ கூட்டத்தினர்‌ கண்டு லிக்கவோனிய மொழியில்‌ " நம்மிடம்‌ 
இறங்கி வந்திருக்கின்றன " என்று குரலெழுப்பிக்‌ கூறினர்‌. 


திப. 14.12 அவர்கள்‌ பர்னபாவைச்‌ " சேயுசு " என்றும்‌ அங்குப்‌ பவுலே பேசியபடியால்‌ 
அவரை " எர்மசு " என்றும்‌ அழைத்தார்கள்‌. 


திப. 14.13 நகருக்கு எதிரிலுள்ள சேயுசு கோவில்‌ அர்ச்சகர்‌ காளைகளையும்‌ 
பூமாலைகளையும்‌ கோவில்‌ வாயிலுக்குக்‌ கொண்டு வந்து கூட்டத்தினருடன்‌ சேர்ந்து பலியி 
ட விரும்பினார்‌. 


திப. 14.14 இதைக்‌ கேள்வியுற்ற திருத்தூதர்‌ பர்னபாவும்‌ பவுலும்‌ தங்கள்‌ 
மேலுடைகளைக்‌ கிழித்துக்கொண்டு கூட்டத்துக்குள்‌ பாய்ந்து சென்று உரக்கக்‌ கூறியது 


திப. 14.15 " மனிதர்களே ஏன்‌ இவ்வாறு செய்கிறீர்கள்‌? நாங்களும்‌ உங்களைப்‌ 
போன்ற மனிகர்கள்காம்‌ நீங்கள்‌ இந்தப்‌ பயனற்ற பொருள்களை விட்ருவிட்ரு வி 
ண்ணையும்‌ மண்ணையும்‌ கடலையும்‌ அவற்றிலுள்ள அனைத்தையும்‌ உண்டாக்கிய வாழும்‌ 
கடவுளிடம்‌ திரும்புங்கள்‌ என்ற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறோம்‌. 


திப. 14.16 கடந்த காலங்களில்‌ அவர்‌ அனைத்து மக்களினங்களையம்‌ அவரவர்‌ வழிகளி 
ல்‌ நடக்கும்படி விட்டிருந்தார்‌ 

திப. 14.17 என்றாலும்‌ அவர்‌ தம்மைப்‌ பற்றிய சான்று எதுவும்‌ இல்லாதவாறு விட்ருவிடவி 
ல்லை. ஏனெனில்‌ அவர்‌ நன்மைகள்‌ பல செய்கிறார்‌. வானிலிருந்து உங்களுக்கு 
மழையைக்‌ கொடுக்கிறார்‌. வளமிக்க பருவ காலங்களைக்‌ தருகிறார்‌. நிறைவாக 
உணவளித்து உங்கள்‌ உள்ளங்களை மகிழ்ச்சி பொங்கச்‌ செய்கிறார்‌. " 


திப. 14.18 இவற்றை அவர்கள்‌ சொன்னபின்பு கூட்டத்தினர்‌ தங்களுக்குப்‌ பலியிருவதை 
ஒருவாறு தடுக்க முடிந்தது. 


Holy Bible - Neu Testament - part III (in tamil script... Page 44 of 86 


திப. 14.19 அப்போது அந்தியோக்கியாவிலிருந்தும்‌ யூதர்கள்‌ வந்து மக்களைத்‌ தூண்டிவி 
ட்டு பவுல்‌ மேல்‌ கல்‌ எறிந்தார்கள்‌ அவர்‌ இறந்து விட்டார்‌ என்று எண்ணி நகருக்கு வெளி 
யே அவரை ஒழுத்துப்போட்டார்கள்‌. 


திப. 14.20 சீடர்கள்‌ அவரைச்‌ சூழ்ந்து நின்றபோது அவர்‌ எழுந்து நகரினுள்‌ சென்றார்‌. 
மறுநாள்‌ அவர்‌ பர்னபாவுடன்‌ தெருபைக்குப்‌ புறப்பட்டுச்‌ சென்றார்‌. 


திப. 14.21 அந்த நகரில்‌ அவர்கள்‌ நற்செய்தி அறிவித்துப்‌ பலரைச்‌ சீடராக்கிய பின்‌ லி 
ஸ்திரா இக்கோனியா அந்தியோக்கியா ஆகிய நகரங்களுக்குத்‌ திரும்பி வந்தார்கள்‌. 


திப. 14.22 அங்குள்ள சீடர்களின்‌ உள்ளத்தை அவர்கள்‌ உறுதிப்பருத்தி " நாம்‌ 
பலவேதனைகள்‌ வழியாகவே இறையாட்சிக்கு உட்பட வேண்டும்‌ " என்று கூறி நம்பி 
க்கையில்‌ நிலைத்திருக்கும்படி அவர்களை ஊக்குவித்தார்கள்‌. 


திப. 14.23 அவர்கள்‌ ஒவ்வொரு கிருச்சபையிலும்‌ மூப்பர்களைத்‌ கேர்ந்தெருத்து நோன்பி 
ருந்து இறைவனிடம்‌ வேண்டித்‌ தாங்கள்‌ நம்பிக்கை கொண்டிருந்த ஆண்டவரிடம்‌ 
அவர்களை ஒப்படைத்தார்கள்‌ 

திப. 14.24 பின்பு பிசிதியா வழியாகப்‌ பம்பிலியா வந்தார்கள்‌. 

திப. 14.25 பெருகை நகில்‌ இறைவார்த்தையை அறிவித்தபின்‌ அத்தாலியா வந்தார்கள்‌ 
திப. 14.26 அங்கிருந்து கப்பலேறி அந்தியோக்கியா வந்தார்கள்‌. அங்குதான்‌ அவர்கள்‌ 
அருள்‌ வழங்கும்‌ கடவுளின்‌ பணிக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டார்கள்‌. இப்போது அப்பணி 


யைச்‌ செய்து முடித்துவிட்டார்கள்‌. 


திப. 14.22 அவர்கள்‌ அங்கு வந்ததும்‌ திருச்சபையைக்‌ கூட்டி கடவுள்‌ தங்கள்‌ வழியாகச்‌ 
செய்த அனைத்தையும்‌ அவர்‌ பிற இனத்தவர்க்கு நம்பிக்கை கொள்ளும்‌ வாய்ப்பைக்‌ 
கொடுத்ததையும்‌ அறிவித்தார்கள்‌. 


திப. 14.28 அங்கே அவர்கள்‌ சீடர்களுடன்‌ பல நாள்கள்‌ தங்கினார்கள்‌. 
15. அதிகாரம்‌ 


திப. 15.1 யூதேயாவிலிருந்து வந்த சிலர்‌ நீங்கள்‌ மோசேயின்‌ முறைமைப்படி வி 
ருத்கசேதனம்‌ செய்து கொள்ளாவிட்டால்‌ மீட்படைய முடியாது " என்று சகோதரர்‌ 
சகோதரிகளுக்குக்‌ கற்பித்து வந்தனர்‌. 


திப. 15.2 அவர்களுக்கும்‌ பவுல்‌ பர்னபா ஆகியோருக்குமிடையே பெருங்‌ கருத்து 
வேறுபாரும்‌ விவாதமும்‌ உண்டாயின. எனவே பவுலும்‌ பர்னபாவும்‌ அவர்களுள்‌ சிலரும்‌ 
எருசலேமுக்குச்‌ சென்று திருத்தூதர்களிடமும்‌ மூப்பர்களிடமும்‌ இந்த சிக்கலைக்‌ குறி 


Holy Bible - Neu Testament - part III (in tamil script... Page 45 of 86 
த்துக்‌ கலந்து பேசுமாறு நியமிக்கப்பட்டனர்‌. 


திப. 15.3 அங்கிருந்து திருச்சபையார்‌ அவர்களை வழியனுப்பி வைத்தனர்‌. அவர்கள்‌ 
பெனிசியா சமாரியா வழியாகச்‌ சென்று பிற இனத்தவர்‌ மனந்கிரும்பிய செய்தியை 
எருத்துரைத்தார்கள்‌. இது சகோதரர்‌ சகோதரிகள்‌ அனைவரிடமும்‌ பெரும்‌ மகிழ்ச்சியை 
ஏற்படுத்தியது. 


திப. 15.4 அவர்கள்‌ எருசலேம்‌ வந்தபோது திருச்சபையாரும்‌ திருத்தூதர்களும்‌ 
மூப்பர்களும்‌ அவர்களை வரவேற்றார்கள்‌. அப்போது கடவுள்‌ தங்கள்‌ வழியாகச்‌ செய்த 


அனைத்தையும்‌ அவர்கள்‌ அறிவித்தார்கள்‌. 


திப. 15.5 ஆனால்‌ பரிசேயக்‌ கட்சியினருள்‌ ஆண்டவரிடம்‌ நம்பிக்கை கொண்ட சிலர்‌ 
எழுந்து " அவர்கள்‌ விருத்தசேதனம்‌ செய்து கொள்ள வேண்டும்‌ மோசேயினது சட்டத்தைக்‌ 
கடைப்பிடிக்க அவர்களுக்குக்‌ கட்டளையிட வேண்டும்‌ " என்று கூறினர்‌. 


திப. 15.6 இதனை ஆய்ந்து பார்க்கக்‌ திருத்தூகரும்‌ மூப்பரும்‌ ஒன்று கூடினர்‌. 


திப. 15.2 நெரு நேர விவாதத்துக்குப்பின்பு பேதுரு எழுந்து அவர்களை நோக்கிக்‌ கூறியது 
" சகோதரரே பிற இனத்தவர்‌ என்‌ வாய்மொழி வழியாக நற்செய்தியைக்கேட்டு அதில்‌ 
நம்பிக்கை கொள்ளும்படி கடவுள்‌ தொடக்கத்திலேயே உங்களிடமிருந்து என்னைக்‌ 
தேர்ந்தெருக்தார்‌ என்பதை நீங்கள்‌ அறிவீர்கள்‌. 

திப. 15.8 உள்ளங்களை அறியும்‌ கடவுள்‌ நமக்குத்‌ தூய ஆவியைக்‌ கொருத்ததுபோல்‌ 


அவர்களுக்கும்‌ கொருத்து அவர்களை ஏற்றுக்கொண்டார்‌. 


திப. 15.9 நம்பிக்கையால்‌ அவர்களுடைய உள்ளங்களைக்‌ தூய்மைப்பருத்தினார்‌. நமக்கும்‌ 
அவர்களுக்கும்‌ இடையே அவர்‌ எந்த வேறுபாரும்‌ காட்டவில்லை. 


திப. 15.10 ஆகவே நம்‌ மூதாதையரோ நாமோ சுமக்க இயலாத நுகத்தை இப்போது 
நீங்கள்‌ இந்தச்‌ சீடருடைய கழுத்தில்‌ வைத்துக்‌ கடவுளை ஏன்‌ சோகிக்கிறீர்கள்‌ ? 


திப. 15.11 ஆண்டவர்‌ இயேசுவின்‌ அருளால்‌ நாம்‌ மீட்புப்‌ பெறுவதுபோலவே அவர்களும்‌ 
மீட்புப்‌ பெறுகிறார்கள்‌ என நம்புகிறோம்‌. " 


திப. 15.12 இதைக்‌ கேட்ரு அங்குக்‌ திரண்டிருந்தோர்‌ யாவரும்‌ அமைதியாயினர்‌. கடவுள்‌ 
தங்கள்‌ வழியாகப்‌ பிற இனத்தவரிடம்‌ அடையாளங்களும்‌ அருஞ்செயல்களும்‌ செய்தார்‌ 
என்பதைப்‌ பர்னபாவும்‌ பவுலும்‌ எருத்துரைத்ததை அவர்கள்‌ கேட்டுக்‌ கொண்டிருந்தனர்‌. 


திப. 15.13 அவர்கள்‌ பேசி முடித்ததும்‌ யாக்கோபு அவர்களைப்‌ பார்த்துக்‌ கூறியது " 
சகோதரரே நான்‌ கூறுவகைக்‌ கேளுங்கள்‌. 


திப. 15.14 கடவுள்‌ பிற இனத்தாரிடமிருந்து தமக்கென மக்களைக்‌ தேர்ந்துகொள்ள 
முதலில்‌ அவர்களைத்‌ தேடி வந்த செய்தியைச்‌ சீமோன்‌ எருத்துரைக்கக்‌ கேட்டீர்கள்‌. 


Holy Bible - Neu Testament - part III (in tamil script... Page 46 of 86 


திப. 15.15 இறைவாக்கினர்‌ சொற்களும்‌ இதற்கு ஒத்திருக்கின்றன. அவர்கள்‌ பி 
ன்வருமாறு எழுதியுள்ளார்கள்‌ 


திப. 15.16 " இவற்றுக்குப்பின்‌ நான்‌ திரும்பி வந்து, விழுந்து கிடக்கும்‌ தாவீதின்‌ 
கூடாரத்தை மீண்டும்‌ எழுப்புவேன்‌. அதிலுள்ள கிழிசல்களைப்‌ பழுது பார்த்து அதைச்‌ 
சீர்ப்படுத்துவேன்‌. 


திப. 15.17 அப்பொழுது மக்களுள்‌ எஞ்சியிருப்போரும்‌, என்‌ திருப்பெயரைக்‌ தாங்கியி 
ருக்கும்‌ வேற்று இனத்தார்‌ அனைவரும்‌ ஆண்டவரைத்‌ தேமுவர்‌ என்கிறார்‌, இதைச்‌ 
செயல்பருத்தும்‌ ஆண்டவர்‌. " 


திப. 15.18 தொடக்கத்திலிருந்தே இதனை அவர்‌ தெரியப்பமுத்‌ தியுள்ளார்‌. 


திப. 15.19 எனவே என்‌ முடிவு இதுவே. கடவுளிடம்‌ திரும்பும்‌ பிற இனத்தாருக்கு நாம்‌ 
தொல்லை கொடுக்கலாகாது. 


திப. 15.28 ஆனால்‌ சிலைகளுக்குப்‌ படைக்கப்பட்ருத்‌ தீட்டுப்பட்டவை கழுத்து நெரி 
க்கப்பட்முச்‌ செத்தவை இரத்தம்‌ மற்றும்‌ பரத்தைமை ஆகியவற்றைத்‌ தவிர்க்குமாறு 
அவர்களுக்கு நாம்‌ எழுதவேண்டும்‌. 


திப. 15.21 மோசேயின்‌ சட்டத்தை அறிவிப்போர்‌ முற்காலத்திலிருந்தே எல்லா 
நகரங்களிலும்‌ இருக்கின்றனர்‌. அதனை ஓய்வுநாள்கோறும்‌ தொழுகைக்‌ கூடங்களில்‌ 
வாசித்தும்‌ வருகின்றனர்‌. " 


திப. 15.22 பின்பு திருத்தூகர்களும்‌ மூப்பர்களும்‌ திருச்சபையார்‌ அனைவரும்‌ தம்முள்‌ 
சிலரைக்‌ கேோர்ந்தெருத்து அவர்களைப்‌ பவுலோமும்‌ பர்னபாவோமும்‌ அந்தியோக்கியாவுக்கு 
அனுப்புவது என்று தீர்மானித்தனர்‌. அவ்வாறே அவர்கள்‌ சகோதரர்களிடையே முதன்மை 
இடம்‌ பெற்றிருந்த பர்சபா என அழைக்கப்பட்ட யூதாவையும்‌ சீலாவையும்‌ 
கேர்ந்கெமுத்தார்கள்‌. 


திப. 15.23 பின்பு அவர்கள்‌ ஒரு கடிதத்தை எழுதி அவர்கள்‌ கையில்‌ கொழுத்து அனுப்பி 
னார்கள்‌. அக்கடிதத்தில்‌ " திருத்தூகரும்‌ மூப்பரும்‌ சகோதரருமாகிய நாங்கள்‌ அந்தி 
யோக்கியா சிரியா சிலிசியா ஆகிய இடங்களிலுள்ள பிற இனத்துச்‌ சகோகரர்‌ சகோதரி 
களுக்கு வாழ்த்துக்‌ கூறுகின்றோம்‌. 

திப. 15.24 எங்களுள்‌ சிலர்‌ அங்கு வந்து தங்களுடைய பேச்சால்‌ உங்களது மனத்தைக்‌ 
குழப்பி உங்களைக்‌ கலக்கமுறச்‌ செய்தனர்‌ என்று கேள்விப்பட்டோம்‌. இவர்களுக்கு 
நாங்கள்‌ எந்தக்‌ கட்டளையும்‌ கொருக்கவில்லை. 

திப. 15.25 எனவே நாங்கள்‌ ஒருமனத்துடன்‌ கூடிவந்து சிலரைக்‌ தேர்ந்தெருத்து எம்‌ 
அன்புக்குரிய பர்னபா பவுல்‌ ஆகியோரோமு உங்களிடம்‌ அனுப்புவதென்று தீர்மானித்தோம்‌. 


திப. 15.26 இவர்கள்‌ இருவரும்‌ நம்‌ ஆண்டவர்‌ இயேசு கிறிஸ்துவுக்காகத்‌ தங்கள்‌ உயி 


Holy Bible - Neu Testament - part III (in tamil script... Page 4? of 86 
ரையும்‌ கொடுக்கத்‌ துணிந்தவர்கள்‌. 


திப. 15.22 எனவே நாங்கள்‌ யூதாவையும்‌ சீலாவையும்‌ உங்களிடம்‌ அனுப்புகிறோம்‌. 
அவர்கள்‌ நாங்கள்‌ எழுதுகிற இவற்றைத்‌ தங்கள்‌ வாய்மொழி மூலம்‌ உங்களுக்கு அறிவி 
ப்பார்கள்‌. 


திப. 15.28 இன்றியமையாதவற்றைத்‌ தவிர அதிகமான வேறு எந்தச்‌ சுமையையும்‌ 
உங்கள்‌ மேல்‌ சுமத்தக்கூடாது என்று தூய ஆவியாரும்‌ நாங்களும்‌ தீர்மானித்தோம்‌. 


திப. 15.29 சிலைகளுக்குப்‌ படைக்கப்பட்டவை இரத்தம்‌ கழுத்து நீக்கப்பட்டுச்‌ செத்தவை 
மற்றும்‌ பரத்தைமை ஆகியவற்றை நீங்கள்‌ கவிர்த்து உங்களைக்‌ காத்துக்கொள்வது 
நல்லது. வாழ்த்துகள்‌ " என்று எழுதியிருந்தார்கள்‌. 


திப. 15.39 யூதாவும்‌ சீலாவும்‌ விடைபெற்று அந்தியோக்கியா வந்தனர்‌. அங்கு மக்களைக்‌ 
கூட்டிக்‌ கடிதத்தைக்‌ கொடுக்தனர்‌. 


திப. 15.31 அதை வாசித்ததும்‌ அவர்கள்‌ ஊக்கமடைந்து மகிழ்ச்சியுற்றார்கள்‌. 


திப. 15.32 யூதாவும்‌ சீலாவும்‌ இறைவாக்கினராய்‌ இருந்ததால்‌ சகோதரர்‌ சகோதரி 
களோடு அதிகம்‌ பேசி ஊக்கமுட்டி அவர்களை உறுகிப்பருக்கினர்‌. 


திப. 15.33 சிறிது காலம்‌ அங்குத்‌ தங்கியபின்‌ சகோதரர்‌ சகோதரிகளிடமிருந்து 
நல்வாழ்த்துகளுடன்‌ விடைபெற்றுக்‌ கொண்டு தங்களை அனுப்பியவர்களிடம்‌ சென்றனர்‌. 


திப. 15.34 " அவர்களோரு கங்கியிருக்கலாம்‌ என்று சீலா தீர்மானித்தார்‌ " என்னும்‌ 
வசனம்‌ சில முக்கியமல்லாத கையெழுத்துப்‌ படிகளில்‌ காணப்படுகிறது. 


திப. 15.35 பவுலும்‌ பர்னபாவும்‌ அந்தியோக்கியாவில்‌ தங்கி மற்றும்‌ பலருடன்‌ ஆண்டவரி 
ன்‌ வார்த்தையைக்‌ கற்பித்து நற்செய்தி அறிவித்து வந்தனர்‌. 


திப. 15.36 சில நாள்களுக்குப்‌ பின்பு பவுல்‌ பர்னபாவிடம்‌ " நாம்‌ ஆண்டவரின்‌ 
வார்த்தையை அறிவித்த அனைத்து நகரங்களுக்கும்‌ திரும்பிப்‌ போய்‌ அங்குள்ள 
சகோதரர்‌ சகோதரிகள்‌ எவ்வாறு இருக்கிறார்கள்‌ என்று கவனிப்போம்‌ வாரும்‌ " 
என்றார்‌. 

திப. 15.37 மாற்கு எனப்பரும்‌ யோவானையும்‌ தங்களுடன்‌ கூட்டிச்‌ செல்லப்‌ பர்னபா வி 
ரும்பினார்‌. 


திப. 15.38 ஆனால்‌ தங்களோடு சேர்ந்து அவர்‌ பணி செய்ய வராது பம்பிலியாவில்‌ 
தங்களைவிட்மு விலகிச்‌ சென்று விட்டதால்‌ அவரைக்‌ கூட்டிச்‌ செல்ல பவுல்‌ விரும்பவி 
ல்லை. 


திப. 15.39 இதனால்‌ அவர்களிடையே கருமையான விவாதம்‌ எழுந்தது. எனவே 
இருவரும்‌ ஒருவரைவிட்ரு ஒருவர்‌ புரிந்தனர்‌. பர்னபா மாற்குவைக்‌ கூட்டிக்கொண்டு 


Holy Bible - New Testament - part III (in tamil script... Page 48 of 86 
சைப்பிரசுக்குக்‌ கப்பலேறினார்‌. 


திப. 15.40 பவுல்‌ சீலாவைத்‌ தேர்ந்துகொண்டார்‌. சகோதரர்‌ சகோதரிகள்‌ அருள்‌ 
வழங்கும்‌ ஆண்டவரின்‌ பணிக்கென்று அவரை அர்ப்பணித்தனர்‌. அவர்‌ புறப்பட்ரு 


திப. 15.41 சிரியா சிலிசியா வழியாகச்‌ சென்று திருச்சபைகளை உறுதிப்பருத்தினார்‌. 


16. அதிகாரம்‌ 


திப. 16.1 பின்பு பவுல்‌ தெருபை லிஸ்திரா ஆகிய நகர்களை வந்தடைந்தார்‌. லிஸ்திராவி 
ல்‌ திமொத்தேயு என்னும்‌ பெயருள்ள சீடர்‌ ஒருவர்‌ இருந்தார்‌. அவருடைய தாய்‌ 
ஆண்டவரிடம்‌ நம்பிக்கை கொண்ட ஒரு யூதப்பெண்‌. கந்தையோ கிரேக்கர்‌. 


திப. 16.2 திதமொக்கேயு லிஸ்திராவிலும்‌ இக்கோனியாவிலுமுள்ள சகோதரர்‌ சகோதரி 
களிடையே நற்சான்று பெற்றவர்‌. 


திப. 16.3 பவுல்‌ அவரைக்‌ தம்முடன்‌ கூட்டிச்செல்ல விரும்பினார்‌. அவ்விடங்களிலுள்ள 
யூதரின்‌ பொருட்மு அவருக்கு விருத்தசேதனம்‌ செய்வித்‌ தார்‌. ஏனெனில்‌ அனைவரும்‌ 
அவருடைய கந்தை கிரேக்கர்‌ என்று அறிந்திருந்தனர்‌. 


திப. 16.4 அவர்கள்‌ நகர்‌ நகராகச்‌ சென்றபோது எருசலேமிலுள்ள மூப்பரும்‌ தி 
ருத்தூகரும்‌ செய்த தீர்மானங்களை அவர்களிடம்‌ கொருத்துக்‌ கடைப்பிடிக்குமாறு கூறி 
னார்‌. 


திப. 16.5 இவ்வாறு திருச்சபைகள்‌ நம்பிக்கையில்‌ உறுதி பெற்று நாளுக்கு நாள்‌ 
எண்ணிக்கையில்‌ பெருகிவந்தன . 


திப. 16.6 பின்பு ஆசியாவில்‌ இறைவார்த்தையை அறிவிக்காதவாறு தூய ஆவியார்‌ 
தருக்கவே அவர்கள்‌ பிரிகிய கலாத்தியப்‌ பகுதிகளைக்‌ கடந்து சென்றனர்‌. 


திப. 16.2 அவர்கள்‌ மீசியா அருகே வந்து பித்தினியாவுக்குச்‌ செல்ல முயன்றபோது 
இயேசுவின்‌ ஆவியார்‌ அவர்களை அங்குப்‌ போகவிடவில்லை. 


திப. 16.8 எனவே அவாகள்‌ மீசியா வழியாகச்‌ சென்று துரொவா நகரை அடைந்தனர்‌. 


திப. 16.9 பவுல்‌ அங்கு இரவில்‌ ஒரு காட்சி கண்டார்‌. அதில்‌ மாசிகோனியர்‌ ஒருவர்‌ 
வந்து நின்று " நீர்‌ மாசிகோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யும்‌ " என்று 
வேண்டினார்‌. 


திப. 16.10 இக்காட்சியைப்‌ பவுல்‌ கண்டதும்‌ நாங்கள்‌ மாசிகோனியருக்கு நற்செய்தி அறி 
விக்க வேண்டும்‌ என்று கடவுள்‌ தீர்மானித்துள்ளார்‌ என எண்ணி அங்குச்‌ செல்ல வழி 
தேடினோம்‌. 


Holy Bible - New Testament - part III (in tamil script... Page 49 of 86 


திப. 16.11 பின்பு நாங்கள்‌ துரோவாவிலிருந்து கப்பலேறிச்‌ சமொத்திராக்கு தீவுக்கும்‌ 
மறநாள்‌ நெயாப்பொலி நகருக்கும்‌ நேராகச்‌ சென்றோம்‌ 


திப. 16.12 அங்கிருந்து மாசிகோனியப்‌ பகுதியின்‌ முக்கிய நகரான பிலிப்பி சென்றோம்‌. 
அது உரோமையின்‌ குடியேற்ற நகரம்‌. அந்நகரில்‌ சிலநாள்கள்‌ தங்கியிருந்தோம்‌. 


திப. 16.13 ஓய்வுநாளன்று நாங்கள்‌ நகர வாயிலுக்கு வெளியே வந்து ஆற்றங்கரைக்குச்‌ 
சென்றோம்‌. அங்கு இறைவேண்டல்‌ செய்யும்‌ இடம்‌ ஏதேனும்‌ இருக்கும்‌ என்று எண்ணி 
அமர்ந்து அங்கே கூடியிருந்த பெண்களோமு பேசினோம்‌. 


திப. 16.14 அங்குத்‌ தியத்திரா நகரைச்‌ சேர்ந்த பெண்‌ ஒருவர்‌ நாங்கள்‌ பேசியதைக்‌ 
கேட்டுக்‌ கொண்டிருந்தார்‌. அவர்‌ பெயர்‌ லீதியா. செந்நிற ஆடைகளை விற்பவரான அவர்‌ 
கடவுளை வழிபட்ருவந்தார்‌. பவுல்‌ பேசியகை ஏற்றுக்கொள்ளுமாறு ஆண்டவர்‌ அவர்‌ 
உள்ளத்தைத்‌ திறந்தார்‌. 


திப. 16.15 அவரும்‌ அவர்‌ வீட்டாரும்‌ திருமுழுக்குப்‌ பெற்றனர்‌. அதன்பின்‌ அவர்‌ எங்களி 
டம்‌ " நான்‌ ஆண்டவரிடம்‌ நம்பிக்கை கொண்டவள்‌ என்று நீங்கள்‌ கருதினால்‌ என்‌ 
வீட்ருக்கு வந்து தங்குங்கள்‌ " என்று கெஞ்சிக்‌ கேட்டு எங்களை இணங்க வைத்தார்‌. 


திப. 16.16 ஒரு நாள்‌ நாங்கள்‌ இறைவேண்டல்‌ செய்யும்‌ இடத்துக்குச்‌ சென்று 
கொண்டிருந்தபோது குறி சொல்லும்‌ ஆவியைக்‌ தம்முள்‌ கொண்ட அடிமைப்பெண்‌ ஒருவர்‌ 
எங்களுக்கு எதிரே வந்தார்‌. அவர்‌ குறி சொல்லி அதனால்‌ தம்மை அடிமையாக வைத்தி 
ருப்பவார்களுக்கு மிகுதியான வருவாய்‌ கிடைக்கச்செய்து வந்தார்‌. 


திப. 16.17 அவர்‌ பவுலையும்‌ எங்களையும்‌ பின்தொடர்ந்து வந்து " இவர்கள்‌ உன்னத 
கடவுளின்‌ பணியாளர்கள்‌ மீட்பின்‌ வழியை உங்களுக்கு அறிவிக்கிறவர்கள்‌ " என்று 
உரக்கக்‌ கூறினார்‌. 


திப. 16.18 பல நாள்கள்‌ அவர்‌ அவ்வாறு செய்து வந்தார்‌. பவுல்‌ எரிச்சல்‌ கொண்மு அவர்‌ 
பக்கம்‌ திரும்பி " நீ இவரைவிட்ருப்‌ போகுமாறு இயேசு கிறிஸ்துவின்‌ பெயரால்‌ உனக்குக்‌ 
கட்டளையிருகிறேன்‌ " என்று அதை ஆவியிடம்‌ கூறினார்‌. அந்நேரமே அது அவரைவிட்ருச்‌ 
சென்று விட்டது. 


திப. 16.19 அவரை அடிமையாக வைக்கிருந்தவர்கள்‌ இதைக்‌ கண்டு தங்களுடைய 
வருவாய்க்கான வாய்ப்பெல்லாம்‌ போய்விட்டதே என்று எண்ணிப்‌ பவுலையும்‌ சீலாவையும்‌ பி 
டித்து சந்கைவெளிக்குத்‌ தம்‌ ஆட்சியாளரிடம்‌ இழுத்துச்‌ சென்றார்கள்‌. 


திப. 16.20 அவர்கள்‌ தலைமை நமுவர்கள்‌ முன்‌ அவர்களைக்‌ கொண்டுவந்து நிறுத்தி " 
இவர்கள்‌ யூதர்கள்‌ நமது நகரில்‌ கலகம்‌ விளைவிக்கிறார்கள்‌. 


திப. 16.21 உரோமையராகிய நாம்‌ ஏற்றுக்‌ கொள்ளவோ செயல்பருத்தவோ தகாத 
முறைமைகளை இவர்கள்‌ அறிவிக்கிறார்கள்‌ " என்றனர்‌. 


Holy Bible - Neu Testament - part III (in tamil script... Page 50 of 86 


திப. 16.22 உடனே மக்கள்‌ திரண்டெழுந்து அவர்களைக்‌ தாக்கினார்கள்‌. நருவர்கள்‌ 
அவர்களுடைய மேலுடைகளைக்‌ கிழித்து அவர்களைக்‌ தடியால்‌ அடிக்க ஆணையி 
ட்டார்கள்‌. 


திப. 16.23 அவர்களை நன்கு அடித்துச்‌ சிறையில்‌ கள்ளிக்கருத்தாய்க்‌ காவல்‌ 
செய்யுமாறு சிறைக்காவலர்‌ ஒருவருக்குக்‌ கட்டளையிட்டார்கள்‌. 


திப. 16.24 இவ்வாறு கட்டளை பெற்ற அவர்‌ அவர்களை உட்சிறையில்‌ கள்ளி அவர்கள்‌ 
கால்களைத்‌ தொழுமரத்தில்‌ உறுதியாய்‌ மாட்டிவைக்கார்‌. 


திப. 16.25 நள்ளிரவில்‌ பவுலும்‌ சீராவும்‌ கடவுளுக்குப்‌ புகழ்ப்பா பாடி இறைவனிடம்‌ 
வேண்டினார்‌. மற்ற கைதிகளோ இதனைக்‌ கேட்ருக்கொண்டிருந்தார்கள்‌. 


திப. 16.26 திடீரென ஒருபெரிய நிலநமுக்கம்‌ ஏற்பட்டது. சிறைக்கூடத்தின்‌ அடித்தளமே 
அதிர்ந்தது. உடனே கதவுகள்‌ அனைத்தும்‌ திறந்தன. அனைவரின்‌ விலங்குகளும்‌ கழன்று 
விழுந்தன. 


திப. 16.27 சிறைக்‌ காவலர்‌ விழித்தெழுந்து சிறைக்கூடத்தின்‌ கதவுகள்‌ திறந்த 
ருப்பதைக்‌ கண்டு கைதிகள்‌ தப்பி ஓடியிருப்பார்கள்‌ என எண்ணி வாளை உருவித்‌ 
தற்கொலைசெய்துகொள்ள முயன்றார்‌. 


திப. 16.28 பவுல்‌ உரத்த குரலில்‌ அவரைக்‌ கூப்பிட்ரு " நீர்‌ உமக்குத்‌ தீங்கு எதுவும்‌ 
செய்து கொள்ளாதீர்‌ நாங்கள்‌ அனைவரும்‌ இங்கேகான்‌ இருக்கிறோம்‌ " என்றார்‌. 


திப. 16.29 சிறைக்‌ காவலர்‌ உடனே ஒரு விளக்கைக்‌ கொண்முவரச்‌ சொல்லி வி 
ரைந்தோடி வந்து நருங்கியவாறே பவுல்‌ சீலா ஆகியோரின்‌ காலில்‌ விழுந்தார்‌. 


திப. 16.39 அவர்களை வெளியே அழைத்து வந்து " பெரியோரே மீட்படைய நான்‌ என்ன 
செய்யவேண்டும்‌? " என்று கேட்டார்‌. 


திப. 16.31 அதற்க அவர்கள்‌ " ஆண்டவராகிய இயேசுவின்‌ மேல்‌ நம்பிக்கை கொள்ளும்‌ 
அப்பொழுது நீரும்‌ உம்‌ வீட்டாரும்‌ மீட்படைவீர்கள்‌ " என்றார்கள்‌. 


திப. 16.32 பின்பு அவர்கள்‌ ஆண்டவரின்‌ வார்த்தையை அவருக்கும்‌ அவர்‌ வீட்டில்‌ 
இருந்தோர்‌ அனைவருக்கும்‌ அறிவித்தார்கள்‌. 


திப. 16.33 அவ்விரவு நேரத்திலேயே அவர்‌ அவர்களைக்‌ கூட்டிச்‌ சென்று அவர்களின்‌ 
காயங்களைக்‌ கழுவினார்‌. பின்பு அவரும்‌ அவரைச்‌ சேர்ந்தவர்களும்‌ திருமுமுக்குப்‌ 
பெற்றார்கள்‌. 


திப. 16.34 அவர்‌ அவர்களைக்‌ கம்‌ வீட்டுக்கு அழைத்துச்‌ சென்று உணவு பரிமாறினார்‌. 
கடவுள்மீது நம்பிக்கை கொண்டதால்‌ கம்‌ வீட்டார்‌ அனைவரோரும்‌ சேர்ந்து ௮வர்‌ 
பேருவகை அடைந்தார்‌. 


Holy Bible - New Testament - part III (in tamil script... Page 51 of 86 


திப. 16.35 பொழுது விடிந்ததும்‌ தலைமை நமுவர்கள்‌ காவல்‌ அதிகாரகளை அனுப்பி 
அவர்களை விருவிக்குமாறு கூறினார்கள்‌. 


திப. 16.36 சிறைக்‌ காவலர்‌ பவுலிடம்‌ இச்செய்தியை அறிவித்தார்‌ " தலைமை 
நமுவர்கள்‌ உங்களை விருதலை செய்யுமாறு சொல்லியனுப்பியுள்ளார்கள்‌. எனவே 
இப்போது நீங்கள்‌ அமைதியுடன்‌ புறப்பட்ருப்‌ போங்கள்‌ " என்றார்‌. 


திப. 16.3? அதற்குப்‌ பவுல்‌ " நாங்கள்‌ உரோமைக்‌ குடி மக்கள்‌. முறையான தீர்ப்பு 
இன்றியே அவாகள்‌ எங்களைப்‌ பொதுமக்கள்‌ முன்‌ நையப்‌ புடைத்துச்‌ சிறையில்‌ கள்ளி 
னார்கள்‌. இப்போது எங்களை யாருக்கும்‌ தெரியாமல்‌ வெளியேற்றப்பார்க்கிறார்களா ? 
அது நடக்காது. அவர்களே வந்து எங்களை வெளியே அழைத்துச்‌ செல்லட்மும்‌ என்று கூறி 
னார்கள்‌. 


திப. 16.38 காவல்‌ அதிகாரிகளின்‌ இச்செய்தியைத்‌ தலைமை நமுவர்களுக்கு அறிவி 
த்தார்கள்‌. அவர்கள்‌ உரோமைக்‌ குடிமக்கள்‌ என்று கேட்டதும்‌ அந்த நமுவர்கள்‌ அஞ்சி 
னார்கள்‌. 

திப. 16.39 உடனே அவர்கள்‌ வந்து அவர்களிடம்‌ மன்னிப்புக்‌ கோரி தங்கள்‌ நகரைவிட்ருப்‌ 


போகுமாறு வேண்டிக்கொண்டார்கள்‌. 


திப. 16.49 அவர்கள்‌ சிறையிலிருந்து வெளியேறி லீதியாவின்‌ வீட்டுக்குச்‌ சென்றார்கள்‌. 
அங்கு சகோதரர்‌ சகோதரிகளைக்‌ கண்டு அவர்களை ஊக்கப்பருத்திய பின்‌ அங்கிருந்து 
புறப்பட்டுச்‌ சென்றார்கள்‌. 


17. அதிகாரம்‌ 


திப. 17.1 அம்பிப்பொலி அப்பொலோனியா நகர்களின்‌ வழியாக அவர்கள்‌ தெசலோனி 
க்கா வந்து சேர்ந்தார்கள்‌. அங்கே யூதருடைய தொழுகைக்‌ கூடம்‌ ஒன்று இருந்தது. 


திப. 17.2 தம்‌ வழக்கத்தின்படியே பவுல்‌ அவர்களிடம்‌ சென்று தொடர்ச்சியாக மூன்று 
ஓய்வுநாள்கள்‌ மறைநூலை அடிப்படையாக வைத்து அவர்களுடன்‌ வாகாடினார்‌. 


திப. 17.3 " மெசியா துன்பப்படவும்‌ இறந்து உயிர்த்தெழவும்‌ வேண்டும்‌ நான்‌ உங்களுக்கு 
அறிவிக்கிற இயேசுவே அந்த மெசியா " என்று அவர்களுக்கு விளக்கிக்‌ காட்டினார்‌. 


திப. 17.4 அவர்களுள்‌ சிலர்‌ அதை நம்பி பவுல்‌ சீலா ஆகியோருடன்‌ 
சேர்ந்துகொண்டனர்‌. கடவுளை வழிபட்ட திரளான கிரேக்கரும்‌ மகளிருள்‌ முதன்மையான 
பலரும்‌ அவ்வாறு செய்தனர்‌. 


திப. 17.5 ஆனால்‌ யூதர்கள்‌ பொறாமை கொண்டு சந்தை வெளியில்‌ இருந்து சில 
பொல்லாத பேர்வழிகளைச்‌ சேர்த்து கூட்டத்தைக்‌ கூட்டி நகரில்‌ அமளி உண்டாக்கி 
னார்கள்‌. பவுலையும்‌ சீலாவையும்‌ தேடிக்‌ கண்டுபிடித்து மக்களிடையே கூட்டிக்‌ 


Holy Bible - Neu Testament - part III (in tamil script... Page 52 of 86 


கொண்டுவருவதற்காக யாசோனுடைய வீட்டைத்‌ தாக்கினார்கள்‌. 


திப. 17.6 அவர்களை அங்கே காணாகதால்‌ யாசோனையும்‌ அவரோரு சில 
சகோதரர்களையும்‌ நகராட்சி மன்றத்தினரிடம்‌ இழுத்து வந்து " உலகமெங்கும்‌ கலகம்‌ 
உண்டாக்குகிற இவர்கள்‌ இங்கேயும்‌ வந்து விட்டார்கள்‌. 


திப. 17.7 யாசோன்‌ இவர்களைக்‌ தன்‌ வீட்டில்‌ வரவேற்றிருக்கிறான்‌. இவர்கள்‌ 
அனைவரும்‌ இயேசு என்னும்‌ இன்னொரு அரசர்‌ இருப்பதாகச்‌ கூறிச்‌ சீசருடைய 
சட்டங்களுக்கு எதிராகச்‌ செயல்பருகின்றனர்‌ " என்று கூச்சலிட்டார்கள்‌. 


திப. 17.8 மக்கள்‌ கூட்டத்தினரும்‌ நகராட்சி மன்றத்தினரும்‌ இவற்றைக்‌ கேட்டுக்‌ 
கலக்கமுற்றனர்‌. 


திப. 17.9 யாசோனிடமிருந்தும்‌ மற்றவர்களிடமிருந்தும்‌ பிணை பெற்றுக்கொண்டு 
அவர்களை விருதலை செய்தனர்‌. 


திப. 17.10 இரவோமு இரவாக சகோதரர்‌ சகோதரிகள்‌ பவுலையும்‌ சீலாவையும்‌ 
பெரோயா நகருக்கு அனுப்பிவிட்டார்கள்‌. அவர்கள்‌ அங்கு வந்ததும்‌ யூதருடைய 
தொழுகைக்‌ கூடத்துக்குச்‌ சென்றார்கள்‌. 


திப. 17.11 அங்கு இருந்தவர்கள்‌ தெசரோனிக்காவில்‌ உள்ளவர்களைவிடப்‌ பரந்த 
மனப்பான்மை உடையவர்கள்‌. அவர்கள்‌ முழு ஆர்வத்துடன்‌ இறைவார்த்தையை 
ஏற்றுக்கொண்டு அவர்கள்‌ கூறுவன மறைநூலுடன்‌ ஒத்துள்ளதா என நாள்தோறும்‌ ஆய்ந்து 
வந்தார்கள்‌. 

திப. 17.12 அவர்களுள்‌ பலரும்‌ மதிப்புக்குரிய கிரேக்க மகளிர்‌ ஆடவர்‌ பலரும்‌ நம்பி 


க்கை கொண்டனர்‌. 


திப. 17.13 பவுல்‌ இறைவார்த்தையைப்‌ பெரோயாவிலும்‌ அறிவித்‌ ததைத்‌ கெசலோனிக்க 
யூதர்‌ அறிந்து அங்கேயும்‌ வந்து மக்கள்‌ கூட்டத்தினரைக்‌ குழப்பிக்‌ கலகம்‌ உண்டாக்கினர்‌. 


திப. 17.14 உடனே சகோதரர்‌ சகோதரிகள்‌ பவுலைக்‌ கடற்கரைக்குப்‌ போகமாறு அனுப்பி 
வைத்தார்கள்‌. ஆனால்‌ சீலாவும்‌ திமொத்தேயவும்‌ அங்கேயே தங்கினர்‌. 


திப. 17.15 பவுலுடன்‌ சென்றவர்கள்‌ அவரை ஏதென்சு வரை அழைத்துச்‌ சென்றார்கள்‌. 
சீலாவும்‌ திமொத்தேயுவும்‌ விரைவில்‌ வந்து சேரவேண்டும்‌ என்னும்‌ கட்டளையைப்‌ பவுலி 
டமிருந்து பெற்றுக்கொண்டு அவர்கள்‌ திரும்பிச்‌ சென்றார்கள்‌. 


திப. 17.16 பவுல்‌ அவர்களுக்காக ஏதென்சில்‌ காத்திருந்தபோது அந்நகரில்‌ சிலைகள்‌ நி 
றைந்கிருப்பகைக்‌ கண்டு மனம்‌ கலங்கினார்‌. 


திப. 17.17 எனவே அவர்‌ தொழுகைக்‌ கூடத்தில்‌ யூதர்களோமும்‌ கடவுளை வழி 
பமுவோரோமும்‌ சந்தை வெளிகளில்‌ சந்தித்த மக்களோமும்‌ ஒவ்வொரு நாளும்‌ விவாதி 


Holy Bible - New Testament - part III (in tamil script... Page 53 of 86 


த்து வந்தார்‌. 


திப. 17.18 எப்பிக்கூரர்‌ ஸ்தோயிக்கர்‌ ஆகிய மெய்யியல்‌ அறிஞர்கள்‌ சிலர்‌ அவருடன்‌ 
கலந்து உரையாடினர்‌. வேறு சிலர்‌ " இவன்‌ என்னகான்‌ பிதற்றுகிறான்‌? " என்றனர்‌. 
அவர்‌ இயேசுவையும்‌ அவரது உயிர்ததெழுதலையும்‌ நற்செய்தியாக அறிவித்துவந்தால்‌ 
மற்றும்‌ சிலர்‌ " இவன்‌ வேற்றுத்‌ தெய்வங்களைப்‌ பற்றி அறிவிப்பவன்‌ போலக்‌ தெரிகிறது 
என்றனர்‌. 


திப. 17.19 பின்பு அவர்கள்‌ அவரை அரயோப்பாகு என்னும்‌ மன்றத்துக்கு 
அழைத்துக்கொண்டு போய்‌ " நீர்‌ அளிக்கும்‌ இந்தப்‌ புதிய போகனையைப்‌ பற்றி நாங்கள்‌ 
அறியலாமா? 


திப. 17.20 நீர்‌ எங்களுக்குச்‌ சொல்வது கேட்கப்‌ புதுமையாய்‌ உள்ளதே. அவற்றின்‌ 
பொருள்‌ என்னவென்பதை நாங்கள்‌ அறிய விரும்புகிறோம்‌ " என்றார்கள்‌. 


திப. 17.21 ஏதென்சு நகரத்தார்‌ அனைவரும்‌ அங்குக்‌ குடியேறி வாழ்ந்துவந்த அன்னி 
யரும்‌ இதுபொன்ற புதிய செய்திகளைக்‌ கேட்பதிலும்‌ சொல்லுவதிலும்‌ மட்ருமே தங்கள்‌ 
நேரத்தைப்‌ போக்கினர்‌. 


திப. 17.22 அரயோப்பாகு மன்றத்தின்‌ நருவில்‌ பவுல்‌ எழுந்து நின்று கூறியது " ஏதென்சு 
நகர மக்களே நீங்கள்‌ மிகுந்த சமயப்‌ பற்றுள்ளவர்கள்‌ என்பதை நான்‌ காண்கிறேன்‌. 


திப. 17.23 நான்‌ உங்களுடைய தொழுகையிடங்களை உற்றுப்பார்த்துக்‌ கொண்டு 
வந்தபோது " அறியாக தெய்வத்துக்கு " என்று எழுகப்பட்டிருந்த பலிபீடம்‌ ஒன்றைக்‌ 
கண்டேன்‌. நீங்கள்‌ அறியாமல்‌ வழிபட்டுக்‌ கொண்டிருக்கும்‌ அந்த தெய்வத்தையே நான்‌ 
உங்களுக்கு அறிவிக்கிறேன்‌. 


திப. 17.24 " உலகையும்‌ அதிலுள்ள அனைக்கையம்‌ படைத்த கடவுள்‌ விண்ணுக்கும்‌ 
மண்ணுக்கும்‌ ஆண்டவர்‌. மனிதர்‌ கையால்‌ கட்டிய திருக்கோவில்களில்‌ அவர்‌ குடியி 
ருப்பதில்லை. 


திப. 17.25 அனைவருக்கும்‌ உயிரையும்‌ மூச்சையும்‌ மற்றனைத்தையும்‌ கொடுப்பவர்‌ 
அவரே. எனவே மனிதர்‌ கையால்‌ செய்யும்‌ ஊழியம்‌ எதுவும்‌ அவருக்குத்‌ தேவையில்லை. 


திப. 17.26 ஒரே ஆளிலிருந்து அவர்‌ மக்களினம்‌ அனைக்கையும்‌ படைத்து அவர்களை 
மண்ணுலகின்‌ மீது குடியிருக்கச்‌ செய்தார்‌ அவர்களுக்குக்‌ குறிப்பிட்ட காலங்களையும்‌ 
குடியிருக்கும்‌ எல்லைகளையும்‌ வரையறுத்துக்‌ கொடுத்தார்‌. 


திப. 17.2? கடவுள்‌ தம்மை அவர்கள்‌ தேடவேண்மும்‌ என்பதற்காக இப்படிச்‌ செய்தார்‌. 
தட்டித்‌ தடவியாவது தம்மைக்‌ கண்டுகொள்ள வேண்டும்‌ என்பதற்காகவே இவ்வாறு 
செய்தார்‌. ஏனெனில்‌ அவர்‌ நம்‌ ஒவ்வொருவருக்கும்‌ ௮௬ கிலேயே உள்ளார்‌. 


திப. 17.28 அவரைச்‌ சார்ந்துதான்‌ நாம்‌ வாழ்கின்றோம்‌ இயங்குகின்‌ றோம்‌ இருக்கி 
ன்றோம்‌. உங்கள்‌ கவிஞர்‌ சிலர்‌ கூறுவதுபோல " நாம்‌ அவருடைய பிள்ளைகளே. " 


Holy Bible - Neu Testament - part III (in tamil script... Page 54 of 86 


திப. 17.29 நாம்‌ கடவுளுடைய பிள்ளைகளாய்‌ இருப்பதால்‌ மனித கற்பனையாலும்‌ சிற்ப 
வேலைத்‌ திறமையாலும்‌ உருவாக்கப்பட்ட பொன்‌ வெள்ளி கல்‌ உருவங்களைப்‌ போலக்‌ 
கடவுள்‌ இருப்பார்‌ என நாம்‌ எண்ணுவது முறையாகாது. 


திப. 17.38 ஏனெனில்‌ மக்கள்‌ அறியாமையில்‌ வாழ்ந்த காலத்தில்‌ கடவுள்‌ இதனைப்‌ 
பொருட்பருத்தவில்லை. ஆனால்‌ இப்போது எங்குமுள்ள மக்கள்‌ யாவரும்‌ மனம்‌ மாற 
வேண்மும்‌ என்று அவர்‌ கட்டளையிருகிறார்‌. 


திப. 17.31 ஏனென்றால்‌ ஒரு நாள்‌ வரும்‌. அப்போது தாம்‌ நியமித்த ஒருவரைக்‌ 
கொண்டு அவர்‌ உலகத்துக்கு நேர்மையான தீர்ப்பு அளிப்பார்‌. இறந்த அவரை உயி 
ர்த்தெழச்‌ செய்ததன்‌ வாயிலாக இந்நம்பிக்கை உறுதியானதென எல்லாருக்கும்‌ கெளி 
வுபருத்தினார்‌. " 

திப. 17.32 " இறந்தவர்‌ உயிர்த்தெழுதல்‌ " என்பது பற்றிக்‌ கேட்டதும்‌ சிலர்‌ அவரைக்‌ கி 
ண்டல்‌ செய்தனர்‌. மற்றவர்கள்‌ " இதைப்பற்றி நர்‌ மீண்டும்‌ வந்து பேசும்‌ கேட்போம்‌ " 
என்றார்கள்‌. 


திப. 17.33 அதன்பின்‌ பவுல்‌ அவர்கள்‌ நடவிலிருந்து வெளியே சென்றார்‌. 
திப. 17.34 சிலர்‌ நம்பிக்கை கொண்டு அவர்களுடன்‌ சேர்ந்துகொண்டனர்‌. அவர்களுள்‌ 


அரயோபாகு மன்றத்தின்‌ உறுப்பினரான தியோனிசியுவும்‌ தாமி என்னும்‌ பெண்‌ ஒருவரும்‌ 
வேறு சிலரும்‌ அடங்குவர்‌. 


18. அதிகாரம்‌ 
திப. 18.1 இவற்றுக்குப்‌ பின்பு பவுல்‌ ஏதென்சை விட்டுக்‌ கொரிந்துக்குப்‌ போய்ச்‌ 
சேர்ந்தார்‌. 


திப. 18.2 அங்கே போந்துப்‌ பகுதியில்‌ பிறந்த அக்கிலா என்னும்‌ பெயருடைய ஒரு 
யூதரையும்‌ அவர்‌ மனைவி பிஸ்கில்லாவையும்‌ கண்ரு அவர்களிடம்‌ சென்றார்‌. அவர்கள்‌ " 
யூதர்‌ அனைவரும்‌ உரோமை நகரத்தை விட்ரு வெளியேற வேண்டும்‌ " என்ற கிலவுதியு 
பேரரசருடைய கட்டளைக்கு இணங்கி இத்தாலிய நாட்டைவிட்டு அண்மையில்‌ அங்கு 
வந்திருந்தார்கள்‌. 


திப. 18.3 கூடாரம்‌ செய்வது அவர்களது தொழில்‌. தாமும்‌ அதே தொழிலைச்‌ 
செய்பவராதலால்‌ பவுல்‌ அவர்களிடம்‌ தங்கி வேலை செய்துவந்தார்‌. 


திப. 18.4 ஒவ்வொரு ஓய்வுநாளும்‌ அவர்‌ தொழுகைக்‌ கூடத்தில்‌ யூதரிடமும்‌ கிரேக்கரி 
டமும்‌ பேசி அவர்கள்‌ நம்பிக்கை கொள்ளச்‌ செய்தார்‌. 


திப. 18.5 சீலாவும்‌ திமொத்தேயுவும்‌ மாசிதோனியாவிலிருந்து வந்தபோது பவுல்‌ 


Holy Bible - New Testament - part III (in tamil script... Page 55 of 86 


இறைவாக்கை அறிவிப்பதில்‌ ஆர்வத்தோமு ஈமுபட்டிருந்தார்‌ " இயேசுவே மெசியா என்று 
யூதரிடம்‌ சான்று பகர்ந்துவந்தார்‌. 


திப. 18.6 அவர்கள்‌ அதனை எதிர்த்துப்‌ பழித்துரைத்தப்போது அவர்‌ தமது மேலுடையிலி 
ருந்த தூசியை உதறி " உங்கள்‌ அழிவுக்கு நீங்களே பொறுப்பு நான்‌ அல்ல. இனிமேல்‌ 
நான்‌ பிற இனத்தவரிடம்‌ செல்கிறேன்‌ " என்று கூறினார்‌. 


திப. 18.7 அவ்விடத்தை விட்ரு விட்டுக்‌ கடவுளை வழிபடும்‌ தீத்து யுஸ்து என்னும்‌ 
பெயருடைய ஒருவரின்‌ வீட்டுக்குப்‌ போனார்‌. அவரது வீரு தொழுகைக்‌ கூடத்தை அடுத்து 
இருந்தது. 


திப. 18.8 தொழுகைக்கூடத்‌ தலைவரான கிறிஸ்பு என்பவர்‌ தம்‌ வீட்டார்‌ அனைவரோரும்‌ 
ஆண்டவரிடம்‌ நம்பிக்கை கொண்டார்‌. கொரிந்தியருள்‌ பலரும்‌ பவுல்‌ கூறியவற்றைக்‌ 
கேட்டு கொண்டு திருமுழுக்குப்‌ பெற்றனர்‌. 


திப. 18.9 இரவில்‌ ஆண்டவர்‌ பவுலுக்குக்‌ காட்சியில்‌ தோன்றி " அஞ்சாதே பேசி 
க்கொண்டேயிரு நிறுத்தாதே. 


திப. 18.10 ஏனெனில்‌ நான்‌ உன்னோமு இருக்கிறேன்‌. எவரும்‌ உனக்குத்‌ தீங்கிழைக்கப்‌ 
போவதில்லை. இந்நகரத்தில்‌ எனக்குரிய மக்கள்‌ பலர்‌ இருக்கின்றனர்‌ " என்று 
சொன்னார்‌. 


திப. 18.11 அவர்‌ அவர்களுக்கு ஓர்‌ ஆண்டு ஆறு மாதம்‌ இறைவார்த்தையைக்‌ கற்பித்து 
அங்கேயே தங்கியிருந்தார்‌. 


திப. 18.12 கல்லியோ என்பவர்‌ அக்காயா நாட்டின்‌ ஆட்சியாளாராக இருந்த போது 
யூதர்கள்‌ ஒருமித்து பவுலைத்‌ தாக்கி அவரை நமுவர்‌ மன்றத்துக்குக்‌ கூட்டிக்‌ கொண்டு 
வந்து 

திப. 18.13 " இவன்‌ திருச்சட்டத்துக்கு எதிரான முறையில்‌ கடவுளை வழிபருமாறு 
மக்களைத்‌ தூண்டிவிருகிறான்‌ " என்றார்கள்‌. 


திப. 18.14 பவுல்‌ பேச வாயெருத்த போது கல்லியோ அவர்களை நோக்கி " யூதர்களே 
ஏதாவது குற்றமோ பழிபாவமோ இருக்குமாயின்‌ நான்‌ பொறுமையுடன்‌ உங்கள்‌ 
வழக்கைக்‌ கேட்டிருப்பேன்‌. 


திப. 18.15 ஆனால்‌ இது சொற்களையும்‌ பெயர்களையும்‌ உங்கள்‌ திருச்சட்டத்தையும்‌ 
பற்றிய சிக்கலாம்‌ இருப்பதால்‌ நீங்களே பார்த்துக்கொள்ளுங்கள்‌ இதில்‌ நமுவராயிருக்க 
நான்‌ விரும்பவில்லை " என்று கூறி 


திப. 18.16 அவர்களை நமுவர்‌ மன்றக்கிலிருந்து துரத்திவிட்டார்‌. 


திப. 18.17 உடனே அவர்கள்‌ அனைவரும்‌ தொழுகைக்‌ கூடத்தலைவரான 
சொஸ்தேனைப்‌ பிடித்து நமுவர்‌ மன்றத்துக்கு முன்பாக அடித்தனர்‌. ஆனால்‌ கல்லியோ 


Holy Bible - Neu Testament - part III (in tamil script... Page 56 of 86 


எதையும்‌ பொருட்பருத்தவில்லை. 


திப. 18.18 பவுல்‌ பல நாள்கள்‌ கொரிந்துவிலுள்ள சகோதரர்‌ சகோதரிகளிடம்‌ தங்கியி 
ருந்தார்‌. அவர்களிடமிருந்து விடைபெற்றுக்கொண்டமுக்‌ தம்‌ நேர்த்திக்‌ கடனை நி 
றைவேற்றக்‌ கெங்கிரேயா நகரில்‌ முடிவெட்டிக்கொண்மு அக்கில்லா பிஸ்கில்லா ஆகி 
யோருடன்‌ சிரியாவுக்குக்‌ கப்பலேறினார்‌. 


திப. 18.19 அவர்கள்‌ எபேசு வந்தடைந்தபோது அவர்‌ அவர்களை விட்ருப்‌ பிரிந்து 
தொழுகைக்‌ கூடம்‌ சென்று யூதரோரு விவாதித்தார்‌. 


திப. 18.20 அவர்கள்‌ அவரை இன்னும்‌ நீண்ட காலம்‌ தங்களோடு இருக்குமாறு 
வேண்டிக்‌ கொண்டார்கள்‌. ஆனால்‌ அவர்‌ அதற்கு இணங்கவில்லை. 


திப. 18.21 அவர்‌ அவர்களிடமிருந்து விடைபெற்றுக்‌ கொண்டு " கடவுள்‌ விரும்பினால்‌ 
நான்‌ மீண்டும்‌ உங்களிடம்‌ திரும்பி வருவேன்‌ " என்று கூறி ஏபேசிலிருந்து கப்பலேறி 
னார்‌ 


திப. 18.22 பின்னர்‌ அவர்‌ செசியா வந்து அங்கிருந்து எருசலேம்‌ போய்த்‌ தி 
ருச்சபையாரை வாழ்த்திய பின்‌ அந்தியோக்கியா சென்றார்‌. 


திப. 18.23 சிறிது காலம்‌ செலவிட்டபின்‌ அங்கிருந்து புறப்பட்டு ஒன்றன்பின்‌ ஒன்றாகக்‌ 
கலாத்தியா பிரிகியா பகுதிகள்‌ வழியாகச்‌ சென்று சீடர்கள்‌ அனைவரையும்‌ உறுதி 
ப்படுத்தினார்‌. 


திப. 18.24 அலக்சாந்திரியாவில்‌ பிறந்த அப்பொல்லோ எனும்‌ பெயருடைய யூகர்‌ ஒருவர்‌ 
எபேசு வந்தடைந்தார்‌. அவர்‌ சொல்வன்மை மிக்கவர்‌ மறைநூல்களில்‌ புலமை வாய்ந்தவர்‌. 


திப. 18.25 ஆண்டவரின்‌ நெறிகளைக்‌ கற்றறிந்தவர்‌. ஆர்வம்மிக்க உள்ளத்தோமு 
இயேசுவைப்பற்றிய செய்தியைப்‌ பிழையற அறிவித்தும்‌ கற்பித்தும்‌ வந்தார்‌. ஆனால்‌ அவர்‌ 
யோவான்‌ கொழுத்த திருமுழுக்கை மட்ருமே அறிந்திருந்தார்‌. 


திப. 18.26 அவர்‌ தொழுகைக்‌ கூடத்தில்‌ துணிவுடன்‌ பேசத்‌ தொடங்கினார்‌. அவர்‌ பேசி 
யதைக்‌ கேட்ட பிஸ்கில்லாவும்‌ அக்கில்லாவும்‌ அவரை அழைத்துக்‌ கொண்டுபோய்‌ கடவுளி 
ன்‌ நெறியைத்‌ திட்டவட்டமாக விளக்கினார்‌. 


திப. 18.22 அவர்‌ அக்காயாவுக்குப்‌ போக விரும்பிய போது சகோதரர்‌ சகோதரிகள்‌ 
அவரை ஊக்கப்பருத்தி அவரை ஏற்றுக்கொள்ளுமாறு சீடருக்குக்‌ கடிதம்‌ எழுதினார்கள்‌. 
அவர்‌ அங்கே சென்றபோது இறையருளால்‌ ஆண்டவரிடம்‌ நம்பிக்கை 
கொண்டிருந்தவர்களுக்குப்‌ பெரிதும்‌ துணையாய்‌ இருந்கார்‌. 


திப. 18.28 ஏனெனில்‌ அவர்‌ வெளிப்படையாகவும்‌ சிறப்பாகவும்‌ யூதர்களிடம்‌ வாதாடி " 
இயேசுவே மெசியா " என மறைநூல்களின்முலம்‌ எடித்துக்காட்டினார்‌. 


Holy Bible - New Testament - part III (in tamil script... Page 57 of 86 
19. அதிகாரம்‌ 


திப. 19.1 அப்பொல்லோ கொரிந்தில்‌ இருந்தபோது பவுல்‌ மலைப்பாங்கான பகுதி வழி 
யாக எபேசு வந்தார்‌. அங்கு அவர்‌ சில சீடர்களைக்‌ கண்டு 


திப. 19.2 அவர்களை நோக்கி " நங்கள்‌ நம்பிக்கை கொண்டபோது தூய ஆவியால்‌ 
ஆட்கொள்ளப்பட்டீர்களா? " என்று கேட்டார்‌. அதற்கு அவர்கள்‌ " தூய ஆவி என்னும்‌ 
ஒன்று உண்டு என்று கூட நாங்கள்‌ கேள்விப்பட்டதில்லையே " என்றார்கள்‌. 


திப. 19.3 " அவ்வாறெனில்‌ நீங்கள்‌ எந்தத்‌ திருமுழுக்கைப்‌ பெற்றீர்கள்‌? " எனப்‌ பவுல்‌ 
கேட்க அவர்கள்‌ " நாங்கள்‌ யோவான்‌ கொடுத்த திருமுழுக்கைப்‌ பெற்றோம்‌ " 
என்றார்கள்‌. 


திப. 19.4 அப்பொழுது பவுல்‌ " யோவான்‌ மனம்‌ மாறிய மக்களுக்குக்‌ திருமுமுக்குக்‌ 
கொடுத்து தமக்குப்‌ பின்‌ வரும்‌ இயேசுவிடம்‌ நம்பிக்கை கொள்ளுமாறு கூறினார்‌ " 
என்றார்‌. 

திப. 19.5 இதைக்‌ கேட்ட மக்கள்‌ ஆண்டவராகிய இயேசுவின்‌ பெயரில்‌ திருமுழுக்குப்‌ 
பெற்றனர்‌. 

திப. 19.6 பவுல்‌ அவர்கள்‌ மீது கைகளை வைத்ததும்‌ தூய ஆவி அவர்கள்‌ மேல்‌ இறங்கி 
யது. அப்பொழுது அவர்கள்‌ பரவசப்பேச்சு பேசினர்‌ இறைவாக்கும்‌ உரைத்தனர்‌. 


திப. 19.2 அங்கு ஏறக்கறைய பன்னிரண்ரு பேர்‌ இருந்தனர்‌. 


திப. 19.8 பின்பு பவுல்‌ தொழுகைக்கூடம்‌ சென்றார்‌. அங்கு அவர்‌ மூன்று மாதங்கள்‌ 
இறையாட்சிபற்றிக்‌ துணிவுடன்‌ மக்களோமு பேசி அவர்களோரு விவாதித்து அவர்களை 
நம்பச்‌ செய்தார்‌. 


திப. 19.9 சிலர்‌ கடின உள்ளத்தோராய்‌ நம்ப மறுத்து கிரண்டிருந்த மக்கள்முன்னால்‌ 
இந்நெறியை இகழ்ந்து பேசினர்‌. அவர்‌ அவர்களைவிட்டு விலகித்‌ கம்‌ சீடரைத்‌ தனியே 
அழைத்துக்கொண்டு " திரன்னு " மன்றத்தில்‌ நாள்தோறும்‌ விவாதித்து வந்தார்‌. 


திப. 19.12 இரண்டு ஆண்டுகளாக இவ்வாறு நிகழ்ந்தது. ஆசியாவில்‌ வாழ்ந்த யூதர்‌ கி 
ரேக்கர்‌ அனைவரும்‌ ஆண்டவரின்‌ வார்த்தையைக்‌ கேட்டனர்‌. 


திப. 19.11 பவுல்‌ வழியாய்க்‌ கடவுள்‌ அரும்‌ பெரும்‌ வல்ல செயல்களைச்‌ செய்து வந்கார்‌. 
திப. 19.12 அவரது உடலில்‌ பட்ட கைக்குட்டைகளையும்‌ துண்டுகளையும்‌ கொண்டு வந்து 


நோயுற்றோர்‌ மீது வைத்ததும்‌ பிணிகள்‌ அவர்களை விட்ரு நீங்கும்‌. பொல்லாத ஆவி 
களும்‌ வெளியேறும்‌. 


Holy Bible - Neu Testament - part III (in tamil script... Page 58 of 86 


திப. 19.13 சுற்றித்‌ திரிந்து பேயோட்ரும்‌ யூதர்‌ சிலர்‌ பொல்லாத ஆவி பிடித்தி 
ருந்தவர்கள்மீது ஆண்டவராகிய இயேசுவின்‌ பெயரைப்‌ பயன்பருக்க முயன்றனர்‌. " பவுல்‌ 
அறிவிக்கின்ற இயேசுவின்‌ பெயரால்‌ நான்‌ உங்களுக்கு ஆணையிருகிறேன்‌ " என்று 
அவர்கள்‌ கூறிவந்தார்கள்‌. 


திப. 19.14 ஸ்கேவா என்னும்‌ யூதத்‌ தலைமைக்‌ குருவுக்கு ஏழு மைந்தர்கள்‌ 
இருந்தார்கள்‌. அவர்கள்‌ இவ்வாறு கூறியபோது 


திப. 19.15 பொல்லாத ஆவி அவர்களிடம்‌ மறுமொழியாக " இயேசுவை எனக்குத்‌ தெரி 
யும்‌ ஆனால்‌ நீங்கள்‌ யார்‌? " என்று கேட்டது. 


திப. 19.16 பொல்லாத ஆவி பிடித்தவர்‌ அவர்கள்மீது துள்ளிப்‌ பாய்ந்து அவர்களைத்‌ 
தாக்கி அனைவரையும்‌ திணறடிக்கவே அவர்கள்‌ அந்த வீட்டைவரிட்ருக்‌ காயமுற்றவராய்‌ 
ஆடையின்றித்‌ தப்பியோடினர்‌. 


திப. 19.17 எபேசில்‌ குடியிருந்த யூதர்‌ கிரேக்கர்‌ அனைவருக்கும்‌ இது தெரியவந்தது. 
யாவரையும்‌ அச்சம்‌ ஆட்கொண்டது. அவர்கள்‌ ஆண்டவர்‌ இயேசுவின்‌ பெயரைப்‌ போற்றிப்‌ 
பெருமைப்பருத்தினார்கள்‌. 


திப. 19.18 நம்பிக்கை கொண்டோர்‌ பலரும்‌ தாங்கள்‌ செய்த தவற்றை ஒப்புக்கொண்டு 
அறிக்கையிட்டனர்‌. 


திப. 19.19 மாயவித்தைகளைச்‌ செய்துவந்த பலரும்‌ தங்கள்‌ நூல்களைக்‌ கொண்டு வந்து 
அனைவர்‌ முன்பாகவும்‌ அவற்றைச்‌ சுட்டெரித்தனர்‌. அவற்றின்‌ விலை ஐம்பதினாயிரம்‌ 
வெள்ளிக்காசு என்று கணக்கிட்டனர்‌. 


திப. 19.29 இவ்வாறு ஆண்டவரின்‌ வார்த்தை ஆற்றல்‌ பொருந்தியதாய்ப்‌ பரவி 
வல்லமையுடன்‌ செயல்பட்டது. 


திப. 19.21 இவை நடந்தபின்பு பவுல்‌ மாசிதோனியா அக்காயா வழியாக எருசலேமுக்குச்‌ 
செல்லவேண்டும்‌ என்று தீர்மானித்தார்‌. அதன்பின்‌ உரோமையையும்‌ பார்க்கவேண்டும்‌ 
என்று தமக்குள்‌ சொல்லிக்‌ கொண்டார்‌. 


திப. 19.22 எனவே தம்‌ கொண்டர்களுள்‌ திமொத்தேயு எரஸ்து என்ற இருவரையும்‌ மாசி 
தோனியாவுக்கு அனுப்பிவிட்டு அவர்‌ ஆசியாவில்‌ சிறிது காலம்‌ தங்கினார்‌. 


திப. 19.23 அக்காலத்தில்‌ கிறிஸ்தவ நெறியைக்‌ குறித்து எபேசில்‌ பெருங்கலகம்‌ 
ஏற்பட்டது. 


திப. 19.24 தெமேத்தியு என்னும்‌ பெயருடைய தட்டான்‌ ஒருவர்‌ அங்கே இருந்தார்‌. அவர்‌ 
அர்த்தமி கோவிலின்‌ வடிவத்தை வெள்ளியில்‌ செய்வித்து அதனால்‌ கைவி 
னைஞர்களுக்கு மிகுந்த வருவாய்‌ கிடைக்கச்‌ செய்தார்‌. 


திப. 19.25 இதே தொழில்‌ செய்யும்‌ அனைவரையும்‌ அவர்‌ ஒருங்கிணைத்து " தோழர்களே 


Holy Bible - Neu Testament - part III (in tamil script... Page 59 of 86 


இந்தக்‌ தொழில்‌ நமக்கு நல்ல வருவாயைக்‌ தருகிறது என்பது உங்களுக்குத்‌ தெரியும்‌. 


திப. 19.26 எபேசில்‌ மட்டுமின்றி ஏறக்குறைய ஆசியா முழுவதிலுமே " மனித கையால்‌ 
செய்யப்பட்டவை தெய்வய்களல்ல " என்று தவறாகக்‌ கூறித்‌ திரளான மக்களை இந்தப்‌ 
பவுல்‌ நம்பச்‌ செய்து வருகிறார்‌ என்பதை நீங்கள்‌ கேட்கவில்லையா? பார்க்கவில்லையா? 


திப. 19.22 இது நமக்கு ஆபத்து விளைவிக்கும்‌ நம்‌ தொழிலும்‌ மதிப்பற்றுப்போகும்‌. 
அதோமு பெருந்தேவதையான அர்த்தமியின்‌ கோவில்‌ கூடத்‌ தன்‌ பெயரை இழந்துவிமும்‌. 
அதுமட்ருமின்றி ஆசியா முழுவதும்‌ ஏன்‌ உலகமுழுவதுமே வழிபருகின்ற நம்‌ தேவதையின்‌ 
மாண்பும்‌ மங்கிப்‌ போகுமே. " என்றார்‌. 


திப. 19.28 இதைக்‌ கேட்டவர்கள்‌ சீற்றம்‌ நிறைந்தவர்களாய்‌ " எபேசின்‌ அர்த்தமி 
வாழ்க. " என்று குரலெழுப்பினார்கள்‌. 


திப. 19.29 நகர்‌ முழுவதும்‌ குழப்பம்‌ ஏற்பட்டது. மக்கள்‌ அனைவரும்‌ பவுலின்‌ வழி 
த்துணைவர்களாகிய காயு இஸ்கர்க்கு என்னும்‌ மாசிதோனியரைப்‌ பிடித்தி 
முத்துக்கொண்ரு ஒருமிக்க அரங்கத்தை நோக்கிப்‌ பாய்ந்தோடிச்‌ சென்றனர்‌. 


திப. 19.30 பவுல்‌ மக்கள்‌ கூட்டத்துக்கள்‌ செல்ல விரும்பியும்‌ சீடர்கள்‌ அவரைப்‌ போகவி 
டவில்லை. 


திப. 19.31 அவருக்கு நண்பராயிருந்த ஆசிய ஆட்சியாளருள்‌ சிலர்‌ அவரிடம்‌ ஆள்‌ 
அனுப்பி அரங்கத்திற்குள்‌ செல்லத்‌ துணிய வேண்டாமெனக்கேட்ருக்‌ கொண்டனர்‌. 


திப. 19.32 சபையில்‌ குழப்பம்‌ ஏற்பட்டிருந்ததால்‌ சிலர்‌ இப்படியும்‌ சிலர்‌ அப்படியுமாகக்‌ 
கத்திக்‌ கொண்டிருந்தனர்‌. எதற்காகக்‌ கூடி வந்திருக்கிறோம்‌ என்றே பலருக்குத்‌ தெரி 
யவில்லை. 


திப. 19.33 கூடியிருந்தவர்கள்‌ அலக்சாந்தரிடம்‌ இது பற்றிப்‌ பேசினர்‌. யூதர்கள்‌ அவரை 
முன்னுக்குத்‌ தள்ள அலக்சாந்தர்‌ கையால்‌ சைகை காட்டி மக்களிடம்‌ நிலைமையை வி 
ளக்க விரும்பினார்‌. 


திப. 19.34 அவர்‌ ஒரு யூதர்‌ என்பதை அறிந்து மக்கள்‌ அனைவரும்‌ ஒரே குரலில்‌ 
இரண்டு மணி நேரம்‌ " எபேசின்‌ அர்த்தமி வாழ்க " எனக்‌ கத்தினர்‌. 


திப. 19.35 நகர ஆணையர்‌ மக்கள்‌ கூட்டத்தினரை அமைதிப்பருத்தி " எபேசியரே. 
பெருந்தேவதையான அர்த்தமியின்‌ கோவிலும்‌ வானிலிருந்து விழுந்த அதன்‌ சிலையம்‌ 
எபேசு நகரில்தான்‌ பாதுகாப்பாக இருக்கிறது என்பதை அறியாகோர்‌ யார்‌? 


திப. 19.36 இதை எவரும்‌ மறுக்க முடியாது. எனவே நீங்கள்‌ அமைதியாயிருக்க 
வேண்டும்‌ கண்‌ மூடித்தனமாக எதையும்‌ செய்து விடாதீர்கள்‌. 


திப. 19.37 ஏனென்றால்‌ நீங்கள்‌ இழுத்து வந்திருக்கும்‌ இவர்கள்‌ கோவில்‌ 
கொள்ளைக்காரர்களோ நம்முடைய தேவதையைப்‌ பழித்துரைப்பவர்களோ அல்ல. 


Holy Bible - New Testament - part III (in tamil script... Page 60 of 86 


திப. 19.38 எனவே தெமேத்தியுக்கும்‌ அவரோருள்ள கைவினைஞர்களுக்கும்‌ யார்‌ 
மீதாவது வழக்கு உண்டானால்‌ அவர்கள்‌ நீதிமன்றம்‌ கூரும்‌ நாள்களில்‌ ஆட்சியாளரிடம்‌ 
அவர்களை அழைத்துச்சென்று அவர்களைப்பற்றி முறையிடட்ரும்‌. 


திப. 19.39 இதற்கு மேல்‌ எதாவது நீங்கள்‌ விரும்பினால்‌ சட்டத்தின்‌ அடிபடையில்‌ கூருகி 
ன்ற சபையில்‌ அதற்கான விளக்கம்‌ பெறலாம்‌. 


திப. 19.49 இன்று நடந்தகைப்‌ பார்த்தால்‌ இக்கலகத்தை நாம்‌ செய்ததாக நம்மீது 
குற்றம்‌ சுமத்தப்படும்‌ ஆபத்து உள்ளது. மேலும்‌ இந்த கலகத்துக்குக்‌ காரணம்‌ எதுவுமி 
ல்லை காரணம்‌ காட்டவும்‌ நம்மால்‌ முடியாது " என்று கூறி சபையைக்‌ கலைத்து விட்டார்‌. 


26. அதிகாரம்‌ 
திப. 20.1 கலகம்‌ ஒய்ந்தபின்‌ பவுல்‌ சீடர்களை வரவழைத்து அவர்களுக்கு விளக்கமளித்து 
அவர்களை வாழ்த்தி விட்ரு மாசிதோனியா புறப்பட்டுச்‌ சென்றார்‌. 


திப. 28.2 அந்தப்‌ பகுதி வழியாகச்‌ சென்று அங்குள்ளோர்க்கு அறிவுரைகள்‌ பல கூறியபி 
ன்‌ கிரேக்க நாரு போய்ச்‌ சேர்ந்தார்‌ 


திப. 20.3. அங்கே அவர்‌ மூன்று மாதங்கள்‌ செலவிட்டார்‌. பின்‌ சிரியாவுக்குக்‌ கப்பலேறப்‌ 
போகும்போது யூதர்கள்‌ அவருக்கு எதிராகச்‌ சதித்திட்டமிட்டதால்‌ அவர்‌ மாசிதோனியா 
வழியாகத்‌ திரும்பத்‌ தீர்மானித்தார்‌. 


திப. 29.4 பெரோயா நகர்‌ பீருவின்‌ மகன்‌ சோப்பத்தர்‌, தெசரோனிக்காவைச்‌ சேர்ந்த 
இஸ்தர்க்கு, செக்குந்து கெருபையைச்‌ சேர்ந்த காயு திமொத்தேயு, ஆசியாவைச்‌ சேர்ந்த 
திக்கிக்கு துரொப்பிம்‌ ஆகியோரும்‌ அவரோரு சென்றனர்‌. 


திப. 20.5 அவர்கள்‌ முன்னே சென்று துரோவாவில்‌ எங்களுக்காகக்‌ காத்துக்‌ 
கொண்டிருந்தனர்‌. 


திப. 20.6 நாங்கள்‌ புளிப்பற்ற அப்பவிழா நாள்களுக்குப்‌ பின்பு பிலிப்பியிலிருந்து 
கப்பலேறினோம்‌. ஐந்து நாளில்‌ துரோவாவில்‌ இருந்த அவர்களிடம்‌ போய்ச்‌ சேர்ந்தோம்‌. 
அங்கு ஏழு நாள்‌ தங்கினோம்‌. 


திப. 28.2 வாரக்கின்‌ முகள்‌ நாள்‌ அப்பம்‌ பிருவகற்காக நாங்கள்‌ கூடியிருந்தோம்‌. 
மறுநாள்‌ பவுல்‌ புறப்பட வேண்டியிருந்ததால்‌ நள்ளிரவு வரை அவர்‌ அவர்களோரு 
தொடர்ந்து பேசிக்‌ கொண்டேயிருந்கார்‌ . 

திப. 20.8 நாங்கள்‌ கூடியிருந்த மேல்‌ மாடியில்‌ விளக்குகள்‌ பல இருந்தன. 


திப. 28.9 யூத்திகு என்னும்‌ இளைஞர்‌ ஒருவர்‌ பலகணியில்‌ உட்கார்ந்திருந்தார்‌. பவுல்‌ 
நீண்ட நேரம்‌ பேசிக்‌ கொண்டிருந்தபோது அவர்‌ அயர்ந்து தூங்கிக்‌ கொண்டிருந்தார்‌ 


Holy Bible - Neu Testament - part III (in tamil script... Page 61 of 86 


தூக்கத்தில்‌ மூன்றாம்‌ மாடியிலிருந்து கழே விழுந்தார்‌ அவரை அவர்கள்‌ பிணமாகத்தான்‌ 
தூக்கி எருத்தார்கள்‌. 


திப. 20.10 பவுல்‌ கீழே இறங்கி வந்து அவர்‌ மீது பருத்து அணைத்துக்கொண்டு " அமளி 
யை நிறுத்துங்கள்‌ இவர்‌ உயிரோருகானியிருக்கிறார்‌ " என்று கூறினார்‌. 


திப. 28.11 பின்‌ மாடிக்குச்‌ சென்று அப்பம்‌ பிட்டு உண்டார்‌. பொழுது புலரும்‌ வரை நீண்ட 
நேரம்‌ அவர்களோரு உரையாடியபின்‌ புறப்பட்ருச்சென்றார்‌. 


திப. 20.12 உயிர்பெற்ற இளைஞரை அவர்கள்‌ அழைத்துச்சென்று மிகவும்‌ ஆறுதல்‌ 
அடைந்தார்கள்‌. 


திப. 20.13 நாங்கள்‌ கப்பலேறிப்‌ பவுலுக்கு முன்பாக ஆசொ நகர்வரை சென்றோம்‌. 
அங்கிருந்து அவரைக்‌ கப்பலில்‌ ஏற்றிச்செல்லவிருந்தோம்‌. ஏனெனில்‌ அந்நகர்வரை 
தரைவழியாகச்‌ செல்ல அவர்‌ ஏற்பாரு செய்தியிருந்கார்‌. 


திப. 28.14 ஆசொவில்‌ அவர்‌ எங்களைச்‌ சந்தித்தார்‌ அவரை ஏற்றிக்கொண்டு மித்தி 
லேன்‌ நகருக்குச்‌ சென்றோம்‌. 


திப. 28.15 அங்கிருந்து கப்பலேறி மறுநாள்‌ கீயு த வின்‌ எதிர்ப்புறம்‌ சென்றடைந்தோம்‌. 


அதற்கு அருத்த நாள்‌ சாமு தீவுக்கும்‌, அதற்கு அருத்த நாள்‌ மிலேத்து நகருக்கும்‌ 
சென்றோம்‌. 


திப. 20.16 பவுல்‌ ஆசியாவில்‌ காலம்‌ தாழ்த்த விரும்பாததால்‌ எபேசுக்குப்‌ போகாமலே 
எருசலேமுக்குச்‌ செல்லத்‌ தீர்மானித்திருந்தார்‌. முடியுமானால்‌ பெந்தக்கோஸ்து நாளில்‌ 
அங்கிருக்க வேண்மும்‌ என்று விரைவாய்ச்‌ சென்றார்‌. 


திப. 20.1? பவுல்‌ மிலேத்துவிலிருந்து எபேசுக்கு ஆளனுப்பி திருச்சபையின்‌ மூப்பர்களை 
வரவழைக்கார்‌. 


திப. 20.18 அவர்கள்‌ வந்ததும்‌ அவர்களிடம்‌ அவர்‌ கூறியது " நான்‌ ஆசியாவுக்கு வந்து 
சேர்ந்த நாள்முகல்‌ இந்நாள்வரை எவ்வாறு உங்களிடம்‌ நடந்து கொண்டேன்‌ என்பதை 
நீங்கள்‌ அறிவீர்கள்‌. 


திப. 28.19 யூதர்களுடைய சூழ்ச்சிகளால்‌ எனக்கு ஏற்பட்ட சோதனைகளின்போது மி 
குந்த மனத்தாழ்மையோரும்‌ கண்ணீரோமும்‌ ஆண்டவருக்குப்‌ பணிபுரிந்தேன்‌. 


திப. 20.20 நன்மை பயக்குமொன்றையும்‌ உங்களுக்கு நான்‌ அறிவிக்காமல்‌ விட்ரு விடவி 
ல்லை. பொது இடங்களிலும்‌ வீருவீடாகவும்‌ சென்று உங்களுக்குக்‌ கற்றுக்‌ கொழுத்தேன்‌. 


திப. 28.21 நம்‌ ஆண்டவர்‌ இயேசுவின்‌ மீது நம்பிக்கை கொள்ளுமாறும்‌ மனம்மாறி 
கடவுளிடம்‌ வந்து சேருமாறும்‌ நான்‌ யூதரிடமும்‌ கிரேக்கரிடமும்‌ வற்புறுத்திக்‌ கூறினேன்‌. 


Holy Bible - Neu Testament - part III (in tamil script... Page 62 of 86 


திப. 20.22 இப்போதும்‌ தூய ஆவியாருக்குக்‌ கட்டுப்பட்டு நான்‌ எருசலேமுக்குச்‌ செல்லுகி 
றேன்‌. அங்கு எனக்கு என்ன நேரிமுமென்பது தெரியாது. 


திப. 28.23 சிறை வாழ்வும்‌ இன்னல்களும்‌ எனக்காகக்‌ காத்திருக்கின்றன என்று தூய 
ஆவியார்‌ ஒவ்வொரு நகரிலும்‌ என்னை எச்சித்து வருகிறார்‌. 


திப. 20.24 என்னைப்‌ பொறுத்த வரையில்‌ எனது உயிரை ஒரு பொருட்டாக நான்‌ மதி 
க்கவில்லை. இறையருளைப்‌ பற்றிய நற்செய்திக்குச்‌ சான்று பகருமாறு ஆண்டவர்‌ இயேசு 
எனக்குக்‌ கொருத்த பணியை நிறைவேற்றி என்‌ வாழ்க்கை ஒட்டத்தை முடிப்பதே என்‌ வி 
ருப்பம்‌. 


திப. 28.25 இதுவரை நான்‌ உங்களிடையே வந்து இறையாட்சியைப்‌ பற்றி பறைசாற்றி 
னேன்‌. ஆனால்‌ இனிமேல்‌ உங்களுள்‌ எவரும்‌ என்‌ முகத்தைப்‌ பார்க்கப்‌ போவதில்லை 
என்று நான்‌ அறிவேன்‌. 


திப. 20.26 உங்களுள்‌ எவரது அழிவுக்கும்‌ நான்‌ பொறுப்பாளியல்ல என்று இன்று நான்‌ 
உங்களிடம்‌ தெரிவித்துக்‌ கொள்கிறேன்‌ . 


திப. 20.2? கடவுளின்‌ திட்டம்‌ எதையும்‌ நான்‌ உங்களுக்கு அறிவிக்காமல்‌ விட்ருவிடவி 
ல்லை. 


திப. 20.28 தமது சொந்த இரத்தத்தால்‌ தமதாக்கிக்‌ கொண்ட கடவுளின்‌ திருச்சபையை 
மேய்ப்பதற்கு தூய ஆவியார்‌ உங்களைக்‌ கண்காணிப்பாளராக ஏற்பமுத்தியுள்ளதால்‌ 
உங்களையும்‌ மந்கை முழுவதையும்‌ கவனமுடன்‌ காத்துக்கொள்ளுங்கள்‌. 


திப. 20.29 உங்களை விட்ரு நான்‌ சென்ற பின்பு கொடிய ஒநாய்கள்‌ உங்களுக்குள்‌ 
நுழையும்‌ என்பது எனக்குத்‌ தெரியும்‌. அவை மந்தையைத்‌ தப்பவிடாதவாறு தாக்கும்‌. 


திப. 20.30 உங்களிடமிருந்து சிலர்‌ தோன்னறி சீடர்களையும்‌ தம்மிடம்‌ திசைகி 
ருப்புமளவுக்கு உண்மையைத்‌ திரித்துக்‌ கூறுவர்‌. 


திப. 28.31 எனவே விழிப்பாயிருங்கள்‌ மூன்று ஆண்டு காலமாக அல்லும்‌ பகலும்‌ இடைவி 
டாது கண்ணீரோமு நான்‌ உங்கள்‌ ஒவ்வொருவருக்கும்‌ அறிவுறுத்தி வந்தகை நீங்கள்‌ நி 
னைவிற்‌ கொள்ளுங்கள்‌. 


திப. 20.32 இப்போதும்‌ நான்‌ உங்களைக்‌ கடவுளிடம்‌ ஒப்படைக்கிறேன்‌ அவரது அருள்‌ 
வார்த்தைக்கும்‌ கட்ருப்பமுவீர்களாக. அவ்வார்த்தை வளர்ச்சியையும்‌ தூயோர்‌ 
அனைவருக்குமமுரிய உரிமைப்பேற்றையும்‌ உங்களுக்குத்‌ தரவல்லது. 


திப. 28.33 எவருடைய பொன்னுக்கோ வெள்ளிக்கோ ஆடைக்கோ நான்‌ ஆசைப்பட்டதி 
ல்லை. 


திப. 28.34 என்னுடைய தேவைகளுக்காகவும்‌ என்னோடிருந்தவர்களுடைய 
தேவைகளுக்காகவும்‌ இந்த என்‌ கைகளே உழைத்தன என்பகை நீங்கள்‌ அறிவீர்கள்‌. 


Holy Bible - New Testament - part III (in tamil script... Page 63 of 86 


திப. 20.35 பெற்றுக்‌ கொள்வதைவிட கொருத்தலே பேறுடைமை என்று ஆண்டவர்‌ இயேசு 
கூறியதை நினைவு கூருங்கள்‌ என்றும்‌ கூறினேன்‌. " 


திப. 20.36 இவற்றைச்‌ சொன்னபின்‌ அவர்‌ முழந்தாள்‌ படியிட்டு அவர்களெல்லாரோரும்‌ 
சேர்ந்து இறைவனிடம்‌ வேண்டினார்‌. 


திப. 20.3? பின்‌ எல்லாரும்‌ பவுலைக்‌ கட்டித்‌ தழுவி முத்தமிட்டுக்‌ கதறி அழுதனர்‌. 
திப. 20.38 " இனி மேல்‌ நீங்கள்‌ என்‌ முகத்தைப்‌ பார்க்கப்‌ போவதில்லை " என்று அவர்‌ 


கூறியது அவர்களுக்கு மிகுந்த வேதனை அளித்தது. பிறகு அவர்கள்‌ கப்பல்வரைக்கும்‌ 
சென்று அவரை வழியனுப்பி வைத்தனர்‌. 


21. அதிகாரம்‌ 


திப. 21.1 நாங்கள்‌ அவர்களை விட்ருப்‌ பிரிந்து கப்பல்‌ ஏறி நேராகக்‌ கோசு தீவு 
வந்தடைந்தோம்‌. மறு நாள்‌ நாங்கள்‌ ரோதுக்கும்‌ அங்கிருந்து பத்தாராவுக்கும்‌ சென்றோம்‌. 


திப. 21.2 அங்கு பெனிசிய நாட்டுக்குச்‌ செல்லும்‌ கப்பலொன்றைக்‌ கண்டு அதில்‌ ஏறிப்‌ 
பயணம்‌ செய்கோம்‌. 


திப. 21.3 வழியில்‌ சைப்பிரசு தென்பட்டது. அங்கே போகாமல்‌ அதன்‌ இடப்‌ புறமாக சிரி 
யா சென்று பின்‌ தீர்‌ நகரை அடைந்தோம்‌. அங்கே கப்பலிலுள்ள சரக்கு இறக்கப்பட்டது. 


திப. 21.4 அங்குச்‌ சில சீடர்களைத்‌ தேடிக்‌ கண்முபிடித்து அவர்களோமு ஏழு நாள்‌ தங்கி 
னோம்‌. அவர்கள்‌ தூய ஆவியால்‌ தூண்டப்பட்டு பவுலிடம்‌ எருசலேம்‌ செல்லக்‌ கப்பலேற 
வேண்டாமெனக்‌ கூறினர்‌. 


திப. 21.5 அந்த நாள்கள்‌ முடிந்தபின்‌ நாங்கள்‌ புறப்பட்ருச்‌ சென்றோம்‌. அவர்கள்‌ 
அனைவரும்‌ மனைவி மக்களோமு நகரின்‌ எல்லை வரை எங்களை வழி அனுப்பி 
வைக்குமாறு வந்தார்கள்‌. கடற்கரையில்‌ நாங்கள்‌ முழந்தாள்‌ படியிட்டு இறைவனிடம்‌ 
வேண்டினோம்‌. 


திப. 21.6 பின்‌ ஒவ்வரிடமொருவர்‌ பிரியா விடை பெற்றுக்‌ கொண்டு கப்பலில்‌ ஏறினோம்‌. 
அவர்கள்‌ அவரவர்‌ வீருகளுக்குக்‌ திரும்பிச்‌ சென்றார்கள்‌. 

திப. 21.2 நாங்கள்‌ தர்‌ நகிலிருந்து எங்கள்‌ கடல்‌ பயணத்தைத்‌ தொடர்ந்து தாலமாய்‌ 
வந்தடைந்தோம்‌. அங்குள்ள சகோதரர்‌ சகோதரிகளை வாழ்த்தி ஒரு நாள்‌ அவர்களுடன்‌ 
தங்கியிருந்தோம்‌. 


திப. 21.8 மறுநாள்‌ நாங்கள்‌ புறப்பட்டுச்‌ செசரியா வந்தோம்‌. நற்செய்தி அறிவிப்பவரான 


Holy Bible - Neu Testament - part III (in tamil script... Page 64 of 86 


பிலிப்பின்‌ வீட்டுக்குச்‌ சென்று அவருடன்‌ தங்கினோம்‌. அவர்‌ திருத்தொண்டர்‌ எழுவருள்‌ 
ஒருவர்‌. 


திப. 21.9 அவருக்குத்‌ திருமணமாகா நான்கு பெண்‌ மக்கள்‌ இருந்தனர்‌. அவர்கள்‌ 
இறைவாக்குரைத்து வந்தார்கள்‌. 


திப. 21.10 நாங்கள்‌ பல நாள்கள்‌ அங்குத்‌ தங்கியிருந்தோம்‌. அப்போது அகபு என்னும்‌ 
பெயர்‌ கொண்ட இறைவாக்கினர்‌ ஒருவர்‌ யூதேயாவிலிருந்து வந்தார்‌. 


திப. 21.11 அவர்‌ எங்களிடம்‌ வந்து பவுலின்‌ இடைக்‌ கச்சையை எருத்து கம்‌ கைகளையும்‌ 
கால்களையும்‌ கட்டிக்‌ கொண்டு " இந்தக்‌ கச்சைக்குரியவரை எருசலேமில்‌ யூகர்கள்‌ 
இவ்வாறு கட்டிப்‌ பிற _இனத்தாரிடம்‌ ஒப்புவித்தார்கள்‌. தூய ஆவியார்தாமே இப்படிக்‌ 
கூறுகிறார்‌ " என்றார்‌. 


திப. 21.12 இவற்றைக்‌ கேட்டதும்‌ நாங்களும்‌ அவ்விடத்தாரும்‌ பவுலை எருசலேமுக்குச்‌ 
செல்ல வேண்டாமெனக்‌ கெஞ்சிக்‌ கேட்டுக்‌ கொண்டோம்‌. 


திப. 21.13 அதற்குப்‌ பவுல்‌ மறுமொழியாக " நீங்கள்‌ அழுது ஏன்‌ என்‌ உள்ளத்தை 
உடைக்கிறீர்கள்‌? நான்‌ ஆண்டவர்‌ இயேசுவின்‌ பெயருக்காக எருசலேமில்‌ 
கட்டப்படுவதற்கு மட்டுமல்ல சாவதற்கும்‌ தயார்‌ " என்றார்‌. 


திப. 21.14 அவரை நாங்கள்‌ இணங்க வைக்க முடியாது போகவே " ஆண்டவரின்‌ தி 
ருவுளப்படி நடக்கட்டும்‌ " எனக்கூறிப்‌ பேசாமலிருந்து விட்டோம்‌. 


திப. 21.15 இந்நாள்களுக்குப்‌ பின்பு நாங்கள்‌ பயண ஏற்பாருகளைச்‌ செய்து 
எருசலேமுக்குச்‌ சென்றோம்‌. 


திப. 21.16 செசரியாவிலிருந்து சீடர்‌ சிலரும்‌ எங்களுடன்‌ வந்தனர்‌. சைப்பிரசு தீவைச்‌ 
சேர்ந்த தொடக்க காலச்‌ சீடரான மினாசோவின்‌ வீட்டில்‌ நாங்கள்‌ விருந்தினராகத்‌ 
தங்குமாறு அழைத்துச்‌ செல்லப்பட்டோம்‌. 


திப. 21.17 நாங்கள்‌ எருசலேம்‌ சென்று சேர்ந்தபோது சகோதர சகோதரிகள்‌ எங்களை 
மகிழ்வுடன்‌ வரவேற்றார்கள்‌. 


திப. 21.18 மறுநாள்‌ பவுல்‌ எங்களைக்‌ கூட்டிக்‌ கொண்டு யாக்கோபிடம்‌ சென்றார்‌. அங்கு 
அனைத்து மூப்பரும்‌ வந்திருந்தனர்‌. 


திப. 21.19 பவுல்‌ அவர்களை வாழ்த்திய பின்‌ தம்‌ திருப்பணி மூலம்‌ கடவுள்‌ பிற 
இனத்தாரிடம்‌ செய்தவற்றை ஒவ்வொன்றாக விளக்கினார்‌. 


திப. 21.20 இதைக்‌ கேட்டவர்கள்‌ கடவுளைப்‌ போற்றிப்‌ புகழ்ந்தார்கள்‌. எனினும்‌ அவர்கள்‌ 
அவரிடம்‌ " சகோதரரே. யூதருள்‌ எத்தனையோ ஆயிரம்பேர்‌ நம்பிக்கை 
கொண்ருள்ளதையும்‌௮வர்கள்‌ அனைவரும்‌ திருச்சட்டத்தின்மீது ஆர்வமுடையவர்களா-யி 
ருப்பதையும்‌ நீர்‌ பார்க்கிறீர்‌ அல்லவா? 


Holy Bible - Neu Testament - part III (in tamil script... Page 65 of 86 


திப. 21.21 நர்‌ பிற இனத்தாரிடையே வாழும்‌ யூதர்‌ அனைவரும்‌ தங்கள்‌ பி 
ள்ளைகளுக்கு விருத்தசேதனம்‌ செய்ய வேண்டியதில்லையென்றும்‌ நம்‌ முறைமைகளின்‌ 
படி நடக்க வேண்டியதில்லையென்றும்‌ கூறி மோசேயின்‌ சட்டத்தை விட்ரு விலகுமாறு 
கற்றுக்‌ கொருப்பகாக உம்மைப்‌ பற்றிக்‌ கேள்விப்பட்டிருக்கிறோம்‌. 


திப. 21.22 நீர்‌ வந்திருப்பது பற்றி இங்குள்ள யூதர்கள்‌ எப்படியும்‌ கேள்வி 
ப்பட்டிருப்பார்கள்‌ " என்று கூறினார்கள்‌. அவர்கள்‌ " இப்போது என்ன செய்வது? " என்று 


சிந்தித்துக்‌ கொண்டே 


திப. 21.23 " நாங்கள்‌ உமக்குக்‌ கூறுவதை நீர்‌ செய்யும்‌. பொருந்தனை செய்து கொண்ட 
நான்கு பேர்‌ எங்களிடையே உள்ளனர்‌. 


திப. 21.24 இவர்களைக்‌ கூட்டிக்‌ கொண்டு போய்‌ இவர்களோரு சேர்ந்து தூய்மைச்‌ 
சடங்கு செய்துகொள்ளும்‌. அவர்கள்‌ முடிவெட்ருவதற்கான செலவை நீரே 
ஏற்றுக்கொள்ளும்‌. இகனால்‌ நீர்‌ திருச்சட்டத்தைக்‌ கடைப்பிடித்து நடப்பவர்‌ என்றும்‌ 
உம்மைப்பற்றிக்‌ கேள்விப்பட்டவைகளில்‌ உண்மை எதுவும்‌ இல்லை என்றும்‌ அனைவரும்‌ 
தெரிந்து கொள்வர்‌. 


திப. 21.25 சிலைகளுக்குப்‌ படைக்கப்பட்டவை இரத்தம்‌ கழுத்து நெரிக்கப்பட்ருச்‌ 
செத்தவை மற்றும்‌ பரத்தமையை ஆகியவற்றை நம்பிக்கை கொண்ட பிற இனத்தவர்‌ தவி 
ர்க்க வேண்டும்‌ என்று நாங்கள்‌ தீர்மானித்து அவர்களுக்கு எழுதியுள்ளோம்‌ " என்று 
அவரிடம்‌ கூறினார்கள்‌. 


திப. 21.26 மறுநாள்‌ பவுல்‌ அவர்களைக்‌ கூட்டிக்கொண்முபோய்‌ அவர்களோரு சேர்ந்து 
தாமும்‌ தூய்மைச்‌ சடங்கு செய்துகொண்டார்‌. பின்‌ கோவிலுள்‌ சென்று எப்போது தூய்மைச்‌ 
சடங்கு காலம்‌ நிறைவு பெறுகிறது என்றும்‌ எப்போது அவர்களுள்‌ 
ஒவ்வொருவருக்காகவும்‌ பலி செலுத்தப்பரும்‌ என்றும்‌ தெரியப்பருத்தினார்‌. 


திப. 21.27 அந்த ஏழு நாள்களும்‌ முடியப்‌ போகும்‌ வேளையில்‌ ஆசியாவிலுள்ள யூகர்‌ 
கோவிலுள்‌ பவுலைக்‌ கண்டனர்‌. உடனே அவர்கள்‌ மக்கள்‌ கூட்டம்‌ முழுவதையும்‌ தூண்டிவி 
ட்டுப்‌ பவுலைப்‌ பிடித்து 


திப. 21.28 " இஸ்ரயேல்‌ மக்களே. உதவ வாருங்கள்‌ மக்களுக்கும்‌ திருச்சட்டத்துக்கும்‌ 
இந்த இடத்துக்கும்‌ எதிராக எல்லா இடங்களிலும்‌ கற்பிப்பவன்‌ இந்த மனிதன்தான்‌ 
மேலும்‌ கிரேக்கரைக்‌ கோவிலுக்குள்‌ கூட்டி வந்து இந்தத்‌ தூய்மையான இடத்தை 
தீட்ருப்படுத்தியுள்ளான்‌ " என்று கத்தினார்கள்‌. 

திப. 21.29 ஏனெனில்‌ அவர்கள்‌ எபேசியரான துரொப்பியம்‌ என்பவரை அவரோடு நகரில்‌ 


கண்டிருந்தனர்‌. பவுல்‌ அவரைக்‌ கோவிலுக்குள்‌ கூட்டிக்கொண்டு போயிருப்பார்‌ என்று நி 
னைத்துக்‌ கொண்டனர்‌. 


திப. 21.3 நகரெங்கும்‌ கலகம்‌ உண்டாயிற்று. மக்கள்‌ கூட்டமாய்‌ ஓடிச்சென்று பவுலைப்‌ 
பிடித்துக்‌ கோவிலின்‌ வெளியே இழுத்து வந்து கதவுகளை அடைத்தனர்‌. 


Holy Bible - Neu Testament - part III (in tamil script... Page 66 of 86 


திப. 21.31 அவர்கள்‌ அவரைக்‌ கொலை செய்ய வழி தேடியபோது எருசலேம்‌ நகரம்‌ 
முழுவதும்‌ குழப்பம்‌ நிலவுகிறது என்ற செய்தி படைப்பிரிவின்‌ ஆயிரக்தவர்‌ தலைவருக்கு 
எட்டியது. 


திப. 21.32 உடனே அவர்‌ போர்‌ வீரர்களையும்‌ நூற்றுவர்‌ தலைவர்களையும்‌ 
கூட்டிக்கொண்ரு ஓடி வந்தார்‌. ஆயிரத்தவர்‌ தலைவரையும்‌ அவரோரு போர்வீரர்களையும்‌ 
கண்டதும்‌ பவுலை அடிப்பதை மக்கள்‌ நிறுத்தினார்கள்‌. 


திப. 21.33 ஆயிரத்தவர்‌ தலைவர்‌ அருகில்‌ வந்து பவுலைப்‌ பிடித்து இரு சங்கிலிகளால்‌ 
கட்டுமாறு ஆணை பிறப்பித்தார்‌ பின்பு " இவன்‌ யார்‌? என்ன செய்தான்‌? " என்று வினவி 
னார்‌. 


திப. 21.34 கூட்டத்திலிருந்தவர்களில்‌ சிலர்‌ இப்படியும்‌ சிலர்‌ அப்படியமாகக்‌ கூச்சலி 
ட்டனர்‌. அமளி மிகுதியால்‌ உறுதியாய்‌ எதுவும்‌ தெரிந்துகொள்ள முடியாதவராய்‌ ஆயி 
ரத்தவர்‌ தலைவர்‌ பவுலைக்‌ கோட்டைக்குள்‌ கூட்டிச்‌ செல்லுமாறு ஆணை பிறப்பித்தார்‌. 


திப. 21.35 பவுல்‌ படிக்கட்டுகளை அடைந்தபோது மக்கள்‌ கூட்டம்‌ கட்முங்கடங்காததாய்‌ 
இருந்ததால்‌ படைவீரர்‌ அவரைக்‌ தூக்கிக்கொண்டு மேலே செல்ல நேரிட்டது. 


திப. 21.36 ஏனெனில்‌ " இவன்‌ ஒழிக. " என்று கத்திக்கொண்டே அங்குக்‌ திரண்டிருந்த 
மக்கள்‌ அவரைப்‌ பின்‌ தொடர்ந்தனர்‌. 


திப. 21.3? அவர்கள்‌ பவுலைக்‌ கோட்டைக்குள்‌ கூட்டிச்‌ செல்லவிருந்தபோது பவுல்‌ ஆயி 
ரத்தவர்‌ தலைவரிடம்‌ " நான்‌ உம்மோரு பேசலாமா? என்று கேட்க அவர்‌ " உனக்குக்‌ கி 
ரேக்க மொழி தெரியுமா? " என்றார்‌. 


திப. 21.38 " அப்படியானால்‌ சிலநாள்களுக்கு முன்னால்‌ கலகம்‌ செய்து கத்தி ஏந்திய 
நாலாயிரம்‌ பேரைப்‌ பாலை நிலத்துக்குக்‌ கூட்டிச்‌ சென்ற எகிப்தியன்‌ நீ தானோ? " என்று 
கேட்டார்‌. 

திப. 21.39 அதற்குப்‌ பவுல்‌ நான்‌ ஒரு யூதன்‌ சிலிசியாவிலுள்ள site நகரைக்கைச்‌ 
சேர்ந்தவன்‌. புகழ்‌ பெற்ற அந்நகரத்தின்‌ குடிமகன்‌ மக்களிடம்‌ இப்போது பேச அனுமதி 
வேண்டுகிறேன்‌ " என்றார்‌. 

திப. 21.40 பவுல்‌ அனுமதி பெற்றுப்‌ படிக்கட்டுகளில்‌ நின்று கொண்ரு மக்களை நோக்கிக்‌ 
கையால்‌ சைகை காட்டினார்‌. மிகுந்த அமைதி உண்டாயிற்று. பின்‌ பவுல்‌ எபிரேய மொழி 
யில்‌ உரையாற்றத்‌ தொடங்கினார்‌. 


22. அதிகாரம்‌ 


திப. 22.1 பவுல்‌ " சகோதரரே தந்தையரே. உங்கள்‌ குற்றச்‌ சாட்ருக்கு நான்‌ கூறப்போகும்‌ 


Holy Bible - New Testament - part III (in tamil script... Page 67 of 86 
விளக்கத்தைக்‌ கேளுங்கள்‌ " என்றார்‌. 


திப. 22.2 அவர்‌ எபிரேய மொழியில்‌ உரையாற்றுவகை அவர்கள்‌ கேட்டபோது இன்னும்‌ மி 
குதியான அமைதி உண்டாயிற்று. பவுல்‌ தொடர்ந்து கூறியது 


திப. 22.3 " நான்‌ ஒரு யூகன்‌ சிலிசியாவிலுள்ள தர்சு நகரத்தில்‌ பிறந்தவன்‌ ஆனால்‌ 
இந்த எருசலேம்‌ நகரில்‌ வளர்க்கப்பட்டவன்‌ கமாலியேலின்‌ காலடியில்‌ அமர்ந்து நம்‌ 
தந்தையின்‌ திருச்சட்டங்களில்‌ நுட்பமாகப்‌ பயிற்சி பெற்றவன்‌. நீங்கள்‌ அனைவரும்‌ 
இன்று கடவுள்‌ மீது ஆர்வம்‌ கொண்டுள்ளது போன்று நானும்‌ கொண்டிருந்தேன்‌. 


திப. 22.4 கிறிஸ்தவ நெறியைச்‌ சேர்ந்த ஆண்களையும்‌ பெண்களையும்‌ கட்டிச்‌ சிறையி 
லடைத்தேன்‌ சாகும்‌ வரை அவர்களைக்‌ துன்புறுத்தினேன்‌ . 


திப. 22.5 தலைமைக்‌ குருவும்‌ மூப்பர்‌ சங்கத்தாரும்‌ இதற்குச்‌ சாட்சி. இவர்களிடமிருந்து 
தமஸ்கு நகரிலுள்ள சகோகரர்களுக்குக்‌ கடிதங்களைப்‌ பெற்றுக்‌ கொண்ரு அங்குள்ள கி 
றிஸ்தவர்களைக்‌ கட்டி எருசலேமுக்குக்‌ கொண்டு வந்து தண்டிப்பதற்காக அங்குச்‌ 
சென்றேன்‌. 


திப. 22.6 நான்‌ புறப்பட்டுத்‌ தமஸ்கு நகரை நெருங்கியபோது நண்பகல்‌ நேரத்தில்‌ தி 
டீரென வானிலிருந்து ஒரு பேரொளி என்னைச்‌ சூழந்து வீசியது. 


திப. 22.7 நான்‌ தரையில்‌ விழுந்தேன்‌. அப்போது " சவுலே சவுலே நீ ஏன்‌ என்னைத்‌ 
துன்புறுத்துகிறாய்‌? " என்ற குரலைக்‌ கேட்டேன்‌. 


திப. 22.8 அப்போது நான்‌ " ஆண்டவரே நீர்‌ யார்‌? " என்று கேட்டேன்‌. அவர்‌ " நீ 
துன்புறுத்தும்‌ நாசரேத்து இயேசு நானே " என்றார்‌. 


திப. 22.9 என்னோடிருந்தவர்கள்‌ ஒளியைக்‌ கண்டார்கள்‌ ஆனால்‌ என்னோமு பேசியவரது 
குரலைக்‌ கேட்கவில்லை. 


திப. 22.18 ஆண்டவரே நான்‌ என்ன செய்ய வேண்மும்‌? " என நான்‌ கேட்க ஆண்டவர்‌ 
என்னை நோக்கி " நீ எழுந்து தமஸ்குவுக்குச்‌ செல்‌. நீ செய்வதற்கென குறி 
க்கப்பட்முள்ளவை அனைத்தும்‌ அங்கே உனக்குக்‌ கூறப்பமும்‌ " என்றார்‌. 


திப. 22.11 அந்த ஒளியின்‌ மிகுதியால்‌ நான்‌ பார்க்க முடியவில்லை. என்னோடியி 
ருந்தவார்கள்‌ எனது கையைப்‌ பிடித்துத்‌ தமஸ்குவினுள்‌ அழைத்துச்‌ சென்றார்கள்‌. 


திப. 22.12 அங்கு அனனியா என்னும்‌ ஒருவர்‌ இருந்தார்‌. அவர்‌ திருச்சட்டத்கைக்‌ 
கடைப்பிடித்து கடவுளுக்கு அஞ்சி வாழ்ந்தவர்‌ அங்கு வாழ்ந்து வந்த யூதர்‌ அனைவரிடமும்‌ 
நற்சான்று பெற்றவர்‌. 


திப. 22.13 அவர்‌ என்னிடம்‌ வந்து அருகில்‌ நின்று " சகோதரர்‌ சவுலே மீண்டும்‌ 
பார்வையடையும்‌ " என்றார்‌. அந்நேரமே நான்‌ பார்வை பெற்று அவரைப்‌ பார்த்தேன்‌. 


Holy Bible - New Testament - part III (in tamil script... Page 68 of 86 


திப. 22.14 அப்போது அவர்‌ " நம்‌ மூதாதையரின்‌ கடவுள்‌ தம்‌ திருவுளத்தை அறியவும்‌ 
தம்‌ நேர்மையாளரைக்‌ காணவும்‌ தம்‌ வாய்மொழியைக்‌ கேட்கவும்‌ உம்மை ஏற்பருத்தி 
யுள்ளார்‌. 


திப. 22.15 ஏனெனில்‌ நீர்‌ கண்டவைகளுக்கும்‌ கேட்டவைகளுக்கும்‌ அனைவர்‌ முன்பும்‌ 
நீர்‌ சாட்சியாய்‌ இருக்க வேண்டும்‌. 


திப. 22.16 இனி ஏன்‌ காலம்‌ தாழ்த்த வேண்டும்‌? எழுந்து அவரது திருப்பெயரை அறி 
க்கையிட்ரு உமது பாவங்களிலிருந்து கழுவப்‌ பெற்றுத்‌ திருமுழுக்குப்‌ பெறும்‌ " என்றார்‌. 


திப. 22.17 பின்பு நான்‌ எருசலேம்‌ திரும்பி வந்தேன்‌. கோவிலில்‌ இறைவனிடம்‌ 
வேண்டிக்கொண்டிருந்தபோது நான்‌ மெய்ம்மறந்த நிலைக்குள்ளானேன்‌. 


திப. 22.18 ஆண்டவரை நான்‌ கண்டேன்‌ அவர்‌ என்னிடம்‌ " நீ உடனே எருசலேமை வி 
ட்டு விரைவாகப்‌ புறப்பரு. ஏனெனில்‌ என்னைப்‌ பற்றி நீ அளிக்கும்‌ சான்றை ஏற்றுக்‌ 
கொள்ளமாட்டார்கள்‌ " என்றார்‌. 


திப. 22.19 அதற்கு நான்‌ " ஆம்‌ ஆண்டவரே உம்மீது நம்பிக்கை கொண்டோரை நான்‌ 
சிறையிலடைக்தேன்‌ தொழுகைக்‌ கூடங்களில்‌ அவர்களை நையப்‌ புடைத்தேன்‌ 


திப. 22.20 உம்‌ சாட்சியாம்‌ ஸ்தேவான்‌ கொலை செய்தவரின்‌ மேலுடைகளைக்‌ காவல்‌ 
செய்து கொண்டிருந்தேன்‌. இவை அனைத்தும்‌ அங்குள்ளோருக்குத்‌ தெரியும்‌ " என்றேன்‌. 


திப. 22.21 அவர்‌ என்னை நோக்கி " புறப்படு. தொலையிலுள்ள பிற இனத்தவரிடம்‌ 
நான்‌ உன்னை அனுப்புகிறேன்‌ " என்றார்‌. " 


திப. 22.22 இதுவரைக்கும்‌ பவுல்‌ பேசுவதைக்‌ கேட்ருக்கொண்டிருந்த மக்கள்‌ " இவனை 
அடியொமு ஒழியுங்கள்‌ இவன்‌ வாழத்‌ தகுதியற்றவன்‌ " என்று கத்தினார்‌. 


திப. 22.23 இவ்வாறு கூச்சலிட்டுக்‌ கொண்டே தங்கள்‌ மேலுடைகளை வீசி எறிந்து புழதி 
வாரி இறைத்தார்கள்‌. 


திப. 22.24 மக்கள்‌ இவ்வாறு கூச்சலிருவதின்‌ காரணத்தை ஆயிரத்தவர்‌ தலைவர்‌ அறிய 
விரும்பி அவரைக்‌ கோட்டைக்குள்‌ அழைத்துச்‌ சாட்டைகளால்‌ அடித்து விசாரணை செய்ய 
ஆணை பிறப்பித்தார்‌. 


திப. 22.25 அவர்கள்‌ அவரைச்‌ சாட்டையால்‌ அடிப்பதற்கென்று கட்டியபொழுது பவுல்‌ 
அங்கு நின்ற நூற்றுவர்‌ தலைவரிடம்‌ " உரோமைக்குடி மகன்‌ ஒருவரைச்‌ சாட்டையால்‌ 
அடிப்பது அதுவும்‌ முறையான தீர்ப்பின்றி அடிப்பது சட்டப்படி செல்லுமா? " என்று 
கேட்டார்‌. 


திப. 22.26 இதைக்‌ கேட்டதும்‌ நூற்றுவர்‌ தலைவர்‌ ஆயிரத்தவர்‌ தலைவரிடம்‌ சென்று 
பவுல்‌ கூறியகை அறிவித்து " என்ன செய்யப்‌ போகிறீர்‌? இவர்‌ ஒர்‌ உரோமைக்‌ குடிமகன்‌ 
அல்லவா? " என்றார்‌. 


Holy Bible - New Testament - part III (in tamil script... Page 69 of 86 


திப. 22.22 ஆயிரத்தவர்‌ தலைவர்‌ பவுலிடம்‌ " நர்‌ ஓர்‌ உரோமைக்‌ குடிமகன்தானா? 
கூறும்‌ " என்றார்‌. அவர்‌ " ஆம்‌ " என்றார்‌. 


திப. 22.28 அதற்கு ஆயிரத்தவர்‌ தலைவர்‌ மறுமொழியாக " நான்‌ இக்குடியுரிமையை 
ஒரு பெருந்தொகை கொழடுத்தல்லவா பெற்றுக்‌ கொண்டேன்‌ " என்றார்‌. அதற்குப்‌ பவுல்‌ " 
நான்‌ ஓர்‌ உரோமைக்‌ குடிமகனாகவே பிறந்தேன்‌ " என்றார்‌. 


திப. 22.29 உடனே அவரை விசாரணை செய்ய விருந்தவர்கள்‌ அவரைவிட்௫ விலகி 
னார்கள்‌. ஆயிரத்தவர்‌ தலைவரோ தாம்‌ கட்டி வைத்திருந்தவர்‌ உரோமைக்குடி மகன்‌ 
என அறிந்ததும்‌ அச்சமுற்றார்‌. 


திப. 22.30 பயூகர்கள்‌ பவுல்மீது என்ன குற்றம்‌ சுமத்துகிறார்கள்‌ என்பதை உறுதியாக 
அறிய ஆயிரத்தவர்‌ தலைவர்‌ விரும்பினார்‌. எனவே மறுநாள்‌ தலைமைக்‌ குருக்களும்‌ 
தலைமைச்‌ சங்கத்தினர்‌ அனைவரும்‌ கூடிவருமாறு அவர்‌ ஆணை பிறப்பித்துப்‌ பவுலை சி 
றையிலிருந்து கொண்டு வந்து அவர்கள்‌ முன்‌ நிறுத்தினார்‌. 


23. அதிகாரம்‌ 


திப. 23.1 பவுல்‌ தலைமைச்‌ சங்கத்தாரை உற்றுப்‌ பார்த்து " சகோதரரே. நான்‌ 
இந்நாள்வரை கடவுள்‌ முன்னிலையில்‌ என்‌ மனச்சான்றுக்கிசைய முற்றிலும்‌ நேர்மையாக 
வாழ்ந்து வந்தேன்‌ " என்றார்‌. 


திப. 23.2 அப்பொழுது தலைமைக்‌ குருவாகிய அனனியா அவரது வாயில்‌ 
அடிக்கும்படியாக அருகில்‌ நிற்பவர்களைப்‌ பணித்தார்‌. 


திப. 23.3 பவுல்‌ அவரிடம்‌ " வெள்ளையடிக்கப்பட்ட சுவரே. கடவுள்‌ உம்மை அடிப்பார்‌. தி 
ருச்சட்டத்தின்படி எனக்குத்‌ தீர்ப்பளிக்க அமர்ந்திருக்கும்‌ நீர்‌ ௮ச்சட்டத்துக்கு முரணாக 
என்னை அடிக்க எப்படி ஆணை பிறப்பிக்கலாம்‌? " என்று கேட்டார்‌. 


திப. 23.4 அருகில்‌ நின்றவர்கள்‌ " கடவுளின்‌ தலைமைக்‌ குருவைப்‌ பழிக்கிறாயே? என்று 
கேட்டார்கள்‌. 


திப. 23.5 அதற்குப்‌ பவுல்‌ " சகோதரரே. இவர்‌ தலைமைக்‌ குரு என்று எனக்குத்‌ தெரி 
யாது. ஏனெனில்‌ " உன்‌ மக்களின்‌ தலைவரைச்‌ சபிக்காதே " என மறைநூலில்‌ எழுதி 
யுள்ளதே " என்றார்‌. 


திப. 23.6 அவர்களுள்‌ ஒரு பகுதியினர்‌ பரிசேயர்‌ என்றும்‌ மறுபகுதியினர்‌ பரிசேயர்‌ 
என்றும்‌ பவுல்‌ அறிந்து " சகோதரரே. நான்‌ ஒரு பரிசேயன்‌. பரிசேய மரபில்‌ பிறந்தவன்‌ 
இறந்தோர்‌ உயிர்த்தெழுவர்‌ என்னும்‌ எதிர்நோக்கின்‌ பொருட்டு விசாரிக்கப்பருகிறேன்‌ " 
என்று தலைமைச்‌ சங்கத்தின்‌ முன்‌ உரத்த குரலில்‌ கூறினார்‌. 


திப. 23.2 அவர்‌ இப்படிச்‌ சொன்னபோது பரிசேயருக்கும்‌ சதுசேயருக்குமிடையே 


Holy Bible - Neu Testament - part III (in tamil script... Page 78௦1 86 


வாக்குவாகம்‌ எழுந்தது. எனவே அங்குக்‌ திரண்டிருந்தோர்‌ இரண்டாகப்‌ பிரிந்தனர்‌. 


திப. 23.8 சதுசேயப்‌ பிரிவினர்‌ வானதூகரும்‌ உயிர்த்தெழுதல்‌ ஆவிகள்‌ ஆகியனவும்‌ 
இல்லை என்று கூறி வந்தனர்‌ பரிசேயர்‌ இவையனைத்தும்‌ உண்டென ஏற்றுக்‌ 
கொண்டனர்‌. 


திப. 23.9 அங்குப்‌ பெருங்கூச்சல்‌ எழுந்தது. பரிசேயப்‌ பிரிவினைச்சேர்ந்த மறைநூல்‌ 
அறிஞருள்‌ சிலர்‌ எழுந்து " இவரிடம்‌ தவறொன்றையும்‌ காணோமே. eleg et 
ஒருவரோ ஓர்‌ ஆவியோ இவரோமு பேசியிருக்கலாம்‌ அல்லவா. " என வாதாடினர்‌. 


திப. 2340 வாக்குவாதம்‌ முற்றவே அவர்கள்‌ பவுலைப்‌ பிய்த்தெறிந்து விருவர்‌ என ஆயி 
ரத்தவர்‌ தலைவர்‌ அஞ்சி படைவீரரை வரச்சொல்லி அவரை அவர்கள்‌ நமுவிலிருந்து பி 
டித்துக்‌ கோட்டைக்குள்‌ கூட்டிக்கொண்டு செல்லுமாறு ஆணை பிறப்பித்தார்‌. 


திப. 23.11 மறுநாள்‌ இரவு ஆண்டவர்‌ அவரருகில்‌ நின்று " துணிவோடிரும்‌ எருசலேமில்‌ 
என்னைப்பற்றி சான்று பகர்ந்தது போல உரோமையிலும்‌ நீர்‌ சான்றுபகர வேண்டும்‌ " 
என்றார்‌. 


திப. 23.12 பொழுது விடிந்ததும்‌ யூதர்கள்‌ ஒன்று கூடி " நாங்கள்‌ பவுலைக்‌ கொல்லும்‌ 
வரை உண்ணவோ குடிக்கவோ மாட்டோம்‌ " எனத்‌ தங்களிடையே சூளுரைத்துக்‌ 
கொண்டார்கள்‌. 


திப. 23.13 இவ்வாறு சூழ்ச்சி செய்தவர்கள்‌ எண்ணிக்கை நாற்பதுக்குக்‌ கூருதல்‌ 
இருக்கும்‌. 


திப. 23.14 அவாகள்‌ தலைமைக்‌ குருவிடமும்‌ மூப்பரிடமும்‌ சென்று " நாங்கள்‌ பவுலைக்‌ 
கொல்லும்‌ வரை எதுவும்‌ உண்ண மாட்டோம்‌ என்று ஆணையிட்ட சூளுரைத்துள்‌ ளோம்‌. 


திப. 23.15 எனவே இப்போது நீங்களும்‌ தலைமைச்‌ சங்கத்தாரும்‌ மிகக்‌ கருத்தாய்‌ வி 
சாரிக்கும்‌ நோக்குடன்‌ அவரை உங்களிடம்‌ கூட்டிக்கொண்டு வருவதாக ஆயிரத்தவர்‌ 
தலைவரிடம்‌ தெளிவுபருத்துங்கள்‌. அவர்‌ உங்களிடம்‌ வந்து சேருமுன்‌ அவரைக்‌ 
கொன்றுவிட நாங்கள்‌ ஆயத்தமாயிருப்போம்‌ " என்றார்கள்‌. 


திப. 23.16 இச்‌ சூழ்ச்சியைப்‌ பற்றிப்‌ பவுலின்‌ சகோதரி மகன்‌ கேள்விப்பட்ரு 
கோட்டைக்குள்‌ சென்று இதனைப்‌ பவுலிடம்‌ அறிவித்‌ தார்‌. 


திப. 23.17 பவுல்‌ நூற்றுவர்‌ தலைவர்களுள்‌ ஒருவரை வரவழைத்து " இந்த இளைஞரை 
ஆயிரத்தவர்‌ தலைவரிடம்‌ கூட்டிச்‌ செல்லுங்கள்‌. அவரிடம்‌ இவர்‌ ஏதொ ஒன்று அறிவிக்க 
வேண்டுமாம்‌ " என்றார்‌. 


திப. 23.18 அவரும்‌ அந்த இளைஞரை ஆயிரக்தவர்‌ தலைவரிடம்‌ கூட்டிச்‌ சென்று அவரி 
டம்‌ " கைதியான பவுல்‌ என்னை வரவழைத்து இந்த இளைஞரை உம்மிடம்‌ கூட்டிக்‌ 
கொண்டு வருமாறு என்னிடம்‌ கேட்டுக்கொண்டார்‌. இவர்‌ ஏகோ ஒன்று உம்மிடம்‌ சொல்ல 
வேண்டுமாம்‌ " என்றார்‌. 


Holy Bible - New Testament - part III (in tamil script... Page 71 of 86 


திப. 23.19 ஆயிரத்தவர்‌ கலைவர்‌ அவர்‌ கையைப்‌ பிடித்துத்‌ தனியே கூட்டிச்‌ சென்ற " நீ 
என்னிடம்‌ என்ன அறிவிக்க வேண்டும்‌? " என்று வினவினார்‌. 


திப. 23.20 அவர்‌ " யூதர்கள்‌ பவுலை மிகக்‌ கருத்தாய்‌ விசாரிக்கும்‌ நோக்கம்‌ 
உடையவர்கள்‌ போல்‌ அவரைத்‌ தலைமைச்‌ சங்கத்திற்கு நாளை கொண்ருவர உம்மைக்‌ 
கேட்டுக்‌ கொள்ள வேண்ருமென உடன்பாரு செய்து கொண்டுள்ளார்கள்‌. 


திப. 23.21 நீர்‌ அவர்களுக்கு இணங்க வேண்டாம்‌. ஏனெனில்‌ அவர்களுள்‌ நாற்பதுக்கும்‌ 
அதிகமானோர்‌ சூழ்ச்சி செய்து நாங்கள்‌ பவுலைக்‌ கொல்லும்‌ வரை உண்ணவும்‌ 
குடிக்கவும்‌ மாட்டோம்‌ எனச்‌ சூளுரைத்துள்ளனர்‌. உம்முடைய முடிவை அறிந்து 
கொள்ளத்‌ தகுந்த ஏற்பாருகளுடன்‌ காத்துக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌ " என்று சொன்னார்‌. 


திப. 23.22 அப்போது ஆயிரத்தவர்‌ தலைவர்‌ இளைஞரிடம்‌ " இவற்றை என்னிடம்‌ தெரி 
வித்ததாக நீர்‌ எவருக்கும்‌ சொல்லாதார்‌ " என்று கூறி அவரை அனுப்பிவிட்டார்‌. 


திப. 23.23 பின்பு ஆயிரத்தவர்‌ தலைவர்‌ நூற்றுவர்‌ தலைவருள்‌ இருவரை வரவழைத்து " 
இருநூறு படை வீரருடனும்‌ எழுபது குதிரை வீரருடனும்‌ இரவு ஒன்பது மணிக்குச்‌ செசரி 
யா செல்லுவதற்கு ஏற்பாரு செய்யுங்கள்‌. 


திப. 23.24 பவுலை ஏற்றிச்‌ செல்ல விலங்குகளையும்‌ பார்த்து வையுங்கள்‌. அவரை 
ஆளுநர்‌ பெலிக்சிடம்‌ பாதுகாப்பாகக்‌ கொண்டு சேர்க்க வேண்மும்‌ " என்றார்‌. 


திப. 23.25 அவர்‌ பெலிக்சுக்குப்‌ பின்வருமாறு ஒரு கடிதத்தையும்‌ எழுதினார்‌ 


திப. 23.26 " மாண்புமிகு ஆளுநர்‌ பெலிக்சு அவர்களுக்குக்‌ கிலவுதியு லீசியாவின்‌ 
வாழ்த்துக்கள்‌. 


திப. 23.2? யூதர்கள்‌ இம்மனிகரைப்‌ பிடித்துக்‌ கொல்லவிருந்த நேரத்தில்‌ இவர்‌ ஒரு 
உரோமைக்‌ குடிமகன்‌ என்பதை அறிந்து படைவீரர்களுடன்‌ சென்று இவரை நான்‌ விரவி 


த்தேன்‌. 


திப. 23.28 அவர்கள்‌ இனிமேல்‌ குற்றம்‌ சாட்டக்‌ காரணம்‌ என்ன என்று அறிந்து 
கொள்ள நான்‌ இவரைத்‌ தலைமைக்‌ சங்கத்துக்குக்‌ கூட்டிச்‌ சென்றேன்‌. 


திப. 23.29 அவர்களுடைய திருச்சட்டம்‌ சார்ந்த கருத்து வேறுபாமுகளின்‌ 
காரணமாகத்தான்‌ இவர்‌ குற்றம்‌ சாட்டப்பட்டிருக்கிறார்‌. சாவுக்கோ சிறைத்‌ 
தண்டனைக்கோ உரிய குற்றம்‌ எதையும்‌ இவரிடத்தில்‌ நான்‌ காணவில்லை. 


திப. 23.38 இவருக்கு எதிராக யூதர்கள்‌ சூழ்ச்சி செய்திருக்கிறார்கள்‌ என்னும்‌ செய்தி 
எனக்கு தெரிவிக்கப்பட்ட உடனே இவரை உம்மிடம்‌ அனுப்பி வைக்கிறேன்‌. இவருக்கு 
எதிராக குற்றம்‌ சாட்டியோர்‌ கூற வேண்டியவற்றை உம்முன்‌ வந்து கூறவும்‌ கட்டளையி 
ட்ருள்ளேன்‌. " 


Holy Bible - New Testament - part III (in tamil script... Page 72 of 86 


திப. 23.31 படைவீரர்கள்‌ தங்களுக்குப்‌ பணிக்கப்பட்டவாறே இரவிலேயே பவுலைக்‌ 
கூட்டிக்‌ கொண்மு அந்திப்‌ பத்திரிக்குப்‌ போனார்கள்‌. 


திப. 23.32 மறுநாள்‌ குதிரை வீரரைப்‌ பவுலுடன்‌ அனுப்பி விட்ரு மற்றவர்கள்‌ 
கோட்டைக்குத்‌ திரும்பினார்கள்‌. 


திப. 23.33 அவர்கள்‌ செசரியா வந்தபோது அக்கடிதத்தை ஆளநரிடம்‌ கொழுத்துப்‌ 
பவுலையும்‌ அவர்முன்‌ நிறுத்தினார்கள்‌. 


திப. 23.34 ஆளுநர்‌ கடிதத்தை வாசித்தபின்‌ பவுல்‌ எந்த மாநிலத்தைச்‌ சேர்ந்தவரெனக்‌ 
கேட்டு அவர்‌ சிலிசியாவைச்‌ சேர்ந்தவரென அறிந்து கொண்டார்‌. 


திப. 23.35 பின்பு " உன்னைக்‌ குற்றம்‌ சாட்ருபவர்கள்‌ இங்கு வந்து சேர்ந்ததும்‌ நான்‌ 
உன்‌ வழக்கைக்‌ கேட்பேன்‌ " என்று கூறி ஏரொதின்‌ மாளிகையில்‌ அவரைக்‌ காவலில்‌ 
வைக்குமாறு ஆணை பிறப்பித்தார்‌. 


24. அதிகாரம்‌ 


திப. 24.1 ஐந்து நாளுக்குப்பின்‌ தலைமைக்குருவான அனனியாவும்‌ சில மூப்பர்களும்‌ 
வழக்குரைஞரான தெர்த்துல்‌ என்பவரும்‌ வந்து பவுலுக்கெதிராக ஆளநிடம்‌ முறையி 
ட்டார்கள்‌. 


திப. 24.2 தெர்த்துல்‌ அழைக்கப்பட்டபோது அவர்‌ குற்றம்‌ சாட்டத்‌ தொடங்கிக்‌ கூறியது " 
மாண்புமிகு பெலிக்சு அவர்களே. உம்மால்‌ தான்‌ நாட்டில்‌ பேரமைதி நிலவுகிறது. 


திப. 24.3 உம்‌ தொலை நோக்கால்தான்‌ இந்நாமு எல்லா இடங்களிலும்‌ எல்லாத்‌ 
துறைகளிலும்‌ வளர்ச்சியடைந்து வருகிறது. இதனை நாங்கள்‌ மிக்க நன்றியுணர்வோமு 
ஏற்றுக்‌ கொள்கிறோம்‌. 


திப. 24.4 இனியும்‌ உம்முடைய நேரத்தை வீணாக்க நான்‌ விரும்பவில்லை. நான்‌ கூற 
விரும்புவகைச்‌ சுருக்கமாகச்‌ சொல்கிறேன்‌ நீர்‌ பொறுமையுடன்‌ கேட்குமாறு 
வேண்டிக்கொள்கிறேன்‌ . 


திப. 24.5 தொல்லை கொடுக்கும்‌ இந்த மனிதனை நாங்கள்‌ கண்டுபிடித்தோம்‌. இவன்‌ 
உலகம்‌ முழுவதிலுமுள்ள யூதர்‌ அனைவரிடையேயும்‌ கலகமுட்டி வருகிறான்‌ நசரேயக்‌ 
கட்சியினின்‌ தலைவனாகவும்‌ செயல்படுகிறான்‌. 


திப. 24.6 திருக்கோவிலை இவன்‌ தீட்ருப்பருத்த முயன்றபோது இவனை நாங்கள்‌ பி 
டித்துக்‌ கொண்டோம்‌. (நாங்கள்‌ எங்கள்‌ கிருச்சட்டபடி இவனுக்குத்‌ த£ர்ப்பு வழங்க விரும்பி 
னோம்‌. 


Holy Bible - Neu Testament - part III (in tamil script... Page 73 of 86 


திப. 24.7 ஆனால்‌ ஆயிரத்தவர்‌ தலைவரான லீசியா வந்து வலுக்கட்டாயமாக இவனை 
எங்களிடமிருந்து கூட்டிக்கொண்டு போய்விட்டார்‌. 


திப. 24.8 இவனுக்கு எதிராகக்‌ குற்றம்‌ சாட்முவோர்‌ உம்மிடம்‌ வர ஆணை பிறப்பித்தார்‌ 
" என சில முக்கியமல்லாத கையெழுத்துப்‌ படிகளில்‌ காணப்பருகிறது.) நீர்‌ விசாரணை 
செய்தால்‌ நாங்கள்‌ இவன்‌ மேல்‌ சுமத்தும்‌ குற்றம்‌ அனைத்தும்‌ உண்மை என அறிய 
முடியும்‌. யு 


திப. 24.9 யூதர்களும்‌ அவரோரு சேர்ந்து இக்குற்றச்சாட்முகள்‌ யாவும்‌ உண்மையே எனக்‌ 
கூறினார்கள்‌. 


திப. 24.12 பவுல்‌ பேசுமாறு ஆளுநர்‌ சைகை காட்ட அவர்‌ கூறியது " பல ஆண்முகளாக 
நீர்‌ இந்த நாட்டின்‌ நருவராக இருந்து வருகிறீர்‌ என்பகை நான்‌ அறிந்து நம்பி 
க்கையோமு என்‌ நிலையை விளக்குகிறேன்‌. 


திப. 24.11 நான்‌ கடவுளை வணங்குவதற்காக எருசலேமுக்குச்‌ சென்று பன்னிரண்டு 
நாள்‌ கூட ஆகவில்லை என்பதை நீரே விசாரித்து அறிந்து கொள்ளலாம்‌. 


திப. 24.12 நான்‌ கோவிலில்‌ எவரோடாவது விவாதித்ததையோ நகரிலோ 
தொழுகைக்கூடத்திலோ மக்களிடையே கலக மூட்டியதையோ இவர்கள்‌ யாருமே கண்டதி 
ல்லை. 


திப. 24.13 இப்போது இவர்கள்‌ என்மீது சுமத்தும்‌ குற்றச்சாட்முகளையும்‌ உம்முன்‌ 
இவர்களால்‌ மெய்ப்பிக்க முடியாது. 


திப. 24.14 ஆனால்‌ இந்த ஒன்று மட்டும்‌ உம்மிடம்‌ நான்‌ ஒப்புக்கொள்கிறேன்‌ . இவர்கள்‌ 
ஒரு கட்சி எனக்‌ கூறிவரும்‌ கிறிஸ்தவ நெறியின்‌ படியே நான்‌ என்‌ மூதாதையரின்‌ 
கடவுளை வழிபட்டு வருகிறேன்‌ திருச்சட்டத்திலும்‌ இறைவாக்கினர்‌ நூல்களிலும்‌ உள்ள 
அனைத்திலும்‌ நம்பிக்கை கொண்டுள்ளேன்‌. 


திப. 24.15 நேர்மையாளரும்‌ நேர்மையற்றோரும்‌ உயிர்த்தெழுவர்‌ என்று அவர்கள்‌ எதி 
ர்நோக்குகின்றார்கள்‌. அதே எதிர்நோக்கைக்‌ கடவுள்‌ எனக்கும்‌ கொடுத்துள்ளார்‌. 


திப. 24.16 அவர்களைப்‌ போல நானும்‌ கடவுள்‌ முன்னிலையிலும்‌ மக்கள்‌ முன்னிலையி 
லும்‌ எப்போதும்‌ குற்றமற்ற மனச்சான்றோமு வாழ முயலுகிறேன்‌. 


திப. 24.12 பல ஆண்டுகளுக்குப்‌ பின்‌ என்‌ இனக்கார்க்குப்‌ பண உதவி செய்யவும்‌ பலி 
செலுத்தவும்‌ நான்‌ இங்கு வந்தேன்‌. 

திப. 24.18 நான்‌ கோவிலில்‌ தூய்மைச்‌ சடங்கு செய்துகொண்டிருந்தபோது இவர்கள்‌ 
என்னைக்‌ கண்டார்கள்‌. அப்போது அங்கு மக்கள்‌ கூட்டமோ அமளியோ இல்லை. 


திப. 24.19 ஆனால்‌ ஆசியாவிலிருந்து வந்த யூகருள்‌ சிலர்‌ அங்கிருந்தனர்‌. எனக்கு எதி 
ராக ஏதாவது இருந்திருந்தால்‌ அவர்கள்‌ உமக்குமுன்‌ வந்து குற்றம்‌ சாட்டியிருக்க 


Holy Bible - New Testament - part III (in tamil script... Page 74 of 86 
வேண்டும்‌. 


திப. 24.20 அல்லது நான்‌ தலைமைச்‌ சங்கத்தரால்‌ விசாரிக்கப்பட்டபோது என்னிடம்‌ 
என்ன குற்றம்‌ கண்டார்களென இங்கிருப்பவர்களாவது எழுத்துச்‌ சொல்லட்ரும்‌. 


திப. 24.21 சங்கத்தார்‌ நருவில்‌ நின்று " இறந்தோர்‌ உயிர்த்தெழுவர்‌ என்று 
சொன்னதால்‌ இன்று நான்‌ உங்கள்‌ முன்பு விசாரிக்கப்பருகிறேன்‌ " என்று உரத்த குரலி 
ல்‌ கூறினேன்‌. இது ஒன்றைக்‌ தவிர வேறு என்ன குற்றம்‌ கண்டார்கள்‌ சொல்லட்ரும்‌. " 


திப. 24.22 கிறிஸ்தவ நெறியைப்‌ பற்றி மிகத்‌ திட்டவட்டமாக அறிந்திருந்த பெலிக்சு " 
ஆயிரத்தவர்‌ தலைவரான லீசியா வரும்போது உங்களை விசாரிப்பேன்‌ " என்று கூறி 


வழக்கை ஒத்தி வைத்தார்‌. 


திப. 24.23 அகோரு அவர்‌ " பவுலைக்‌ காவலில்‌ வையுங்கள்‌ ஆனால்‌ கமுங்காவல்‌ 
வேண்டாம்‌ பணிவடை செய்ய அவரது உறவினரைக்‌ தடுக்கவும்‌ வேண்டாம்‌ " என நூற்றுவர்‌ 
தலைவரிடம்‌ பணித்தார்‌. 


திப. 24.24 சில நாள்களுக்குப்‌ பின்பு பெலிக்சு தம்‌ யூத மனைவியாகிய துருசில்லாவுடன்‌ 
வந்தார்‌. அவர்‌ பவுலை வரவழைத்து கிறிஸ்து இயேசுவிடம்‌ நம்பிக்கை கொள்வது பற்றி 
அவர்‌ கூறியவற்றைக்‌ கேட்டார்‌. 

திப. 24.25 நேர்மை தன்னடக்கம்‌ வரப்போகும்‌ தீர்ப்பு ஆகியனபற்றிப்‌ பவுல்‌ பேசியபோது 
பெலிக்சு அச்சமுற்று அவரைப்‌ பார்த்து " இப்போது நீர்‌ போகலாம்‌ நேரம்‌ வாய்க்கும்போது 
உம்மை வரவழைப்பேன்‌ " என்று கூறினார்‌. 


திப. 24.26 அகே வேளையில்‌ பவுல்‌ தமக்குப்‌ பணம்‌ கொருப்பாரென அவர்‌ எதிர்பார்த்தார்‌ 
ஆகையால்‌ அடிக்கடி பவுலை வரவழைத்து அவரோரு உரையாடி வந்தார்‌. 


திப. 24.27 இரண்டு ஆண்டுகள்‌ முடிந்ததும்‌ பெலிக்சுக்குப்‌ பின்‌ பொர்க்கியு பெஸ்து 
ஆளுநர்‌ பதவியேற்றார்‌. பெலிக்சு யூதரது நல்லெண்ணக்கைப்‌ பெற பவுலைக்‌ கைதியாக 
விட்டுச்‌ சென்றார்‌. 


25. அதிகாரம்‌ 


திப. 25.1 பெஸ்து மாநிலத்‌ தலைவராக பதவியேற்று மூன்று நாள்‌ ஆன பிறகு செசரி 
யாவிலிருந்து எருசலேம்‌ சென்றார்‌. 


திப. 25.2 தலைமைக்‌ குருக்களும்‌ யூத முதன்மைக்‌ குடிமக்களும்‌ பவுலுக்கு எதிராக 
அவரிடம்‌ முறையிட்டுக்‌ தங்களுக்குத்‌ கயவு காட்டிப்‌ பவுலை மீண்டும்‌ எருசலேமுக்குக்‌ 
கொண்டுவருமாறு வேண்டிக்‌ கொண்டார்கள்‌ 


திப. 25.3 ஏனெனில்‌ வழியில்‌ அவரைக்‌ கொன்றுவிட சூழ்ச்சி செய்திருந்தார்கள்‌. 


Holy Bible - New Testament - part III (in tamil script... Page 7?5 of 86 


திப. 25.4 பெஸ்து அவர்களைப்‌ பார்த்து " பவுல்‌ செசரியாவில்‌ காவலில்‌ 
வைக்கப்பட்ருள்ளார்‌ நானும்‌ விரைவில்‌ அங்குச்‌ செல்லவிருக் கிறேன்‌. 


திப. 25.5 உங்கள்‌ தலைவர்கள்‌ என்னுடன்‌ வந்து அவரிடம்‌ ஏதாவது தவறு இருந்தால்‌ 
அவர்மீது குற்றம்‌ சுமத்தட்மும்‌ " என்றார்‌. 


திப. 25.6 பெஸ்து மேலும்‌ எட்ர௬ அல்லது பத்து நாள்கள்‌ தங்கிவிட்ருச்‌ செசரியாவுக்குத்‌ தி 
ரும்பிச்‌ சென்றார்‌. மறுநாள்‌ அவர்‌ moet இருக்கையில்‌ அமர்ந்து கொண்டு பவுலைக்‌ 
கூட்டிக்கொண்டு வருமாறு ஆணை பிறப்பித்தார்‌. 


திப. 25.7 பவுல்‌ வந்து சேர்ந்ததும்‌ எருசலேமிலிருந்து வந்திருந்த யூதர்‌ அவரைச்‌ சூழ நி 
ன்று தங்களால்‌ மெய்ப்பிக்க முடியாத பல பெருங்‌ குற்றங்களை அவர்மீது சுமத்தி 


னார்கள்‌. 


திப. 25.8 " நான்‌ யூதருடைய திருச்சட்டத்துக்கோ கோவிலுக்கோ சீ சருக்கோ எதிராகத்‌ 
தவறு எதுவும்‌ செய்யவில்லை " என்று பவுல்‌ தம்‌ நிலையை விளக்கினார்‌. 


திப. 25.9 பெஸ்து யூதரின்‌ நல்லெண்ணத்தைப்‌ பெற விரும்பிப்‌ பவுலைப்‌ பார்த்து " நீர்‌ 
எருசலேம்‌ வந்து அங்கே இந்தக்‌ குற்றங்களுக்காக விசாரிக்கப்பட விரும்புகிறீரா? " 
எனக்‌ கேட்டார்‌. 


திப. 25.18 பவுல்‌ அவரிடம்‌ " நான்‌ சீசருடைய நருவர்‌ மன்றத்தில்‌ விசாரிக்கப்பட 
வேண்டும்‌ அங்குதான்‌ எனக்குத்‌ தீர்ப்பு வழங்கப்படவேண்டும்‌. நான்‌ யூதருக்கு எதிராக 
எந்தத்‌ தீங்கும்‌ செய்யவில்லை. இது உமக்கு நன்றாகத்‌ தெரியும்‌. 


திப. 25.11 நான்‌ மரண தண்டனைக்குரிய குற்றம்‌ ஏதாவது செய்திருந்தால்‌ 
அத்தண்டனையிலிருந்து தப்பித்துக்‌ கொள்ள விரும்பவில்லை. ஆனால்‌ இவர்கள்‌ என்மீது 
சுமத்தும்‌ குற்றச்‌ சாட்முகளில்‌ உண்மை எதுவும்‌ இல்லையெனில்‌ என்னை யாரும்‌ 
இவர்களிடம்‌ ஒப்பவிக்க முடியாது. சீசரே என்னை விசாரிக்க வேண்டும்‌ " என்றார்‌. 


திப. 25.12 பின்‌ பெஸ்து தன்‌ ஆலோசகருடன்‌ கலந்து பேசி " நீர்‌ உம்மை சீசர்‌ விசாரி 
க்க வேண்டும்‌ என்று கூறினீர்‌. எனவே நீர்‌ சீசரிடமே செல்லும்‌ " என்றார்‌. 


திப. 25.13 சில நாள்களுக்குப்‌ பின்‌ அகிப்பா அரசனும்‌ பெர்னிக்கியுவும்‌ பெஸ்கைச்‌ சந்தி 
க்கச்‌ செசரியா வந்தனர்‌. 


திப. 25.14 அவர்கள்‌ பல நாள்கள்‌ அங்குத்‌ தங்கியிருந்தபோது பெஸ்து பவுலுக்கு எதி 
ரான வழக்கை அரசனிடம்‌ எழுத்துக்‌ கூறினார்‌ " பெலிக்சு கைதியாக விட்டுச்‌ சென்ற ஒரு 
மனிதர்‌ இங்கு இருக்கிறார்‌. 

திப. 25.15 நான்‌ எருசலேமிலிருந்தபோது தலைமைக்‌ குருக்களும்‌ யூதரின்‌ மூப்பர்களும்‌ 


அவரைப்பற்றிய வழக்கை என்னிடம்‌ தெரிவித்து அவருக்கு எதிராகத்‌ தீர்ப்பளிக்க 
வேண்டுமென்று கேட்ருக்கொண்டார்கள்‌. 


Holy Bible - Neu Testament - part III (in tamil script... Page 76 of 86 


திப. 25.16 நான்‌ அவர்களைப்‌ பார்த்து " குற்றம்‌ சாட்டப்பட்டவர்‌ எவரும்‌ குற்றம்‌ 
சாட்டியவர்க்கு முன்‌ நின்று தம்‌ மீது சுமத்தப்பட்ட குற்றக்கைப்‌ பற்றி விளக்குவதற்கான 
வாய்ப்பைப்‌ பெற வேண்டும்‌. அதற்குமுன்‌ அவருக்குத்‌ தீர்ப்பு அளிப்பது உரோமையின்‌ 
வழக்கமல்ல " என்று கூறினேன்‌. 


திப. 25.12 எனவே அவர்கள்‌ இங்கே வந்தபோது சற்றும்‌ காலம்‌ தாழ்த்தாமல்‌ மறுநாளி 
லேயே நான்‌ நமுவர்‌ இருக்கையில்‌ அமர்ந்து அவரை என்னிடம்‌ கூட்டிக்கொண்டு வருமாறு 
ஆணை பிறப்பித்தேன்‌. 


திப. 25.18 குற்றம்‌ சுமத்தியவர்கள்‌ எழுந்து பேசியபோது நான்‌ நினைத்திருந்த கொடிய 
குற்றம்‌ எதுவும்‌ அவர்மீது சுமத்தவில்லை. 


திப. 25.19 அவர்கள்‌ அவருக்கு எதிராகச்‌ சொன்னதெல்லாம்‌ தங்கள்‌ சமயத்திலுள்ள சி 


ல கருத்து வேறுபாருகளாகத்தான்‌ இருந்தன. இறந்துபோன இயேசு என்னும்‌ ஒருவரைப்‌ 
பற்றியும்‌ அவர்கள்‌ பேசினார்கள்‌. இந்த இயேசு உயிரோமு இருப்பதாக பவுல்‌ சாதித்தார்‌. 


திப. 2520 இக்கருத்துச்‌ சிக்கல்களைப்‌ பற்றிக்‌ கேட்டதும்‌ நான்‌ குழம்பிப்போய்‌ " நர்‌ 
எருசலேமுக்கு வருகிறீரா? அங்கு இவை பற்றி விசாரிக்கப்பட விரும்பகிறீரா? " எனக்‌ 
கேட்டேன்‌. 


திப. 25.21 பவுல்‌ பேரரசரே விசாரித்துத்‌ தீர்ப்பு அளிக்கும்‌ வரை தம்மைக்‌ காவலில்‌ 
வைக்க வேண்டும்‌ என்று கேட்டுக்கொண்டார்‌. ஆதலால்‌ இவரைச்‌ சீசரிடம்‌ அனுப்பும்வரை 
காவலில்‌ வைக்குமாறு ஆணை பிறப்பித்தேன்‌. " 


திப. 25.22 அகிப்பா பெஸ்துவை நோக்கி " அவர்‌ பேசுவதை நானும்‌ நேரில்‌ கேட்க வி 
ரும்புகிறேன்‌ " என்றார்‌. அதற்குப்‌ பெஸ்து " நாளை நீர்‌ கேட்கலாம்‌ " என்றார்‌. 


திப. 25.23 மறுநாளில்‌ அகிப்பாவும்‌ பெர்னிக்கியுவும்‌ மிகுந்த பகட்டு ஆடம்பரத்துடனும்‌ 
ஆயிரத்தவர்‌ தலைவர்களுடனும்‌ நகரத்தின்‌ உயர்குடி மக்களோமும்‌ அவைக்‌ கூடத்திற்கு 
வந்தார்கள்‌. பெஸ்துவின்‌ ஆணைப்படி பவுலும்‌ அங்குக்‌ கூட்டிக்கொண்டு வரப்பட்டார்‌. 


திப. 25.24 அப்போது பெஸ்து " அகிப்பா அரசே. எம்மோரு இங்குக்‌ குழுமியிருக்கும்‌ 
மக்களே. இவரைப்‌ பாருங்கள்‌. எருசலேமிலும்‌ இங்கும்‌ யூதரனைவரும்‌ திரண்டு வந்து 
இவருக்கு எதிராக என்னிடம்‌ முறையிட்டு " இவன்‌ இனியும்‌ உயிரோமு இருக்கக்கூடாது 
" என்று கூச்சலிட்டனர்‌. 


திப. 25.25 நான்‌ இவர்‌ மரணகண்டனைக்குரிய குற்றமொன்றையும்‌ செய்யவில்லை 
என்பதைக்‌ கண்டேன்‌. ஆயினும்‌ இவர்‌ தம்மைப்‌ பேரரசரே விசாரிக்க வேண்டும்‌ என்று 
கேட்டுக்‌ கொண்டதால்‌ அவரிடமே அனுப்பத்‌ தீர்மானித்தேன்‌. 


திப. 25.26 இவரைப்‌ பற்றிப்‌ பேரரசருக்கு திட்டவட்டமாய்‌ எழுக என்னிடத்தில்‌ எதுவுமி 
ல்லை. எனவே அவரை இங்கே உங்கள்‌ முன்னிலையிலும்‌ குறிப்பாக அகியப்பா அரசே. 
உமக்கு முன்பாகவும்‌ கூட்டிக்‌ கொண்மு வந்துள்ளேன்‌. நாம்‌ அவரை விசாரித்தபின்‌ 


Holy Bible - Neu Testament - part III (in tamil script... Page 77 of 86 


எனக்கு எழுதுவதற்கு ஏதாவது கிடைக்குமென நினைக்கிறேன்‌. 


திப. 25.27 ஒரு கைதியின்‌ மேல்‌ சாட்டப்பட்டுள்ள குற்றங்களைக்‌ குறிப்பிடாமல்‌ அவனை 
அனுப்புவது அறிவீனம்‌ என்று எனக்குத்‌ தோன்றுகிறது " என்றார்‌. 


26. அதிகாரம்‌ 


திப. 26.1 அகிப்பா பவுலை நோக்கி " நீர்‌ உம்‌ வழக்கை எருத்துரைக்க அனுமதிக்கிறேன்‌ 
" என்று கூறினார்‌. உடனே பவுல்‌ தமது கையை உயர்த்தித்‌ தம்‌ நிலையை விளக்கத்‌ 
தொடங்கினார்‌ 


திப. 26.2 அகிப்பா அரசே. யூதர்‌ எனக்கு எதிராகச்‌ சாட்டும்‌ அனைத்துக்‌ குற்றங்களையும்‌ 
பொறுத்த மட்டில்‌ என்‌ நிலையை இன்று உமக்குமுன்‌ நான்‌ விளக்கப்‌ போகிறேன்‌. இது 
எனக்குக்‌ கிடைத்த நல்லதொரு வாய்ப்பு என்று கருதுகிறேன்‌. 


திப. 26.3 ஏனெனில்‌ யூதருடைய முறைமைகளையும்‌ அவர்களுடைய சிக்கல்களையும்‌ 
குறித்து நீர்‌ நன்கு அறிந்தவர்‌. ஆகவே நான்‌ சொல்வகைப்‌ பொறுமையுடன்‌ கேட்குமாறு 
உம்மிடம்‌ வேண்டுகிறேன்‌. 


திப. 26.4 நான்‌ இளமை முதல்‌ என்‌ இனத்தாரிடையே எருசலேமில்‌ எப்படி வாழ்ந்து 
வந்தேன்‌ என்பதை யூதரனைவரும்‌ கொடக்கமுதல்‌ அறிவர்‌. 


திப. 26.5 நான்‌ நமது சமயத்தில்‌ மிகவும்‌ கண்டிப்பான பரிசேயக்‌ கட்சி முறைப்படி 
வாழ்ந்து வந்தேன்‌ என்பதும்‌ தொடக்கமுதல்‌ அவர்களுக்கே தெரியும்‌ விரும்பினால்‌ 
அவர்களே அதற்கு சான்று கூறலாம்‌. 


திப. 26.6 நம்‌ மூதாதையருக்குக்‌ கடவுள்‌ அளித்த வாக்குறுதியை நான்‌ எதி 
ர்நோக்குவதால்‌ தான்‌ இப்போது விசாரணைக்காக நிறுத்தப்பட்முள்ளேன்‌. 


திப. 26.7 இந்த வாக்குறுதி நிறைவேறும்‌ என்று எதிர்நோக்கி நம்‌ பன்னிரு குலத்தி 
னரும்‌ கடவுளை அல்லும்‌ பகலும்‌ ஆர்வத்துடன்‌ வழிபருகின்றனர்‌. அரசே. இந்த எதி 
ர்நோக்கை நானும்‌ கொண்டுள்ளதால்‌ யூதர்கள்‌ என்மீது குற்றம்‌ சுமத்துகின்றார்கள்‌. 


திப. 26.8 கடவுள்‌ இறந்தோரை உயிர்த்தெழச்‌ செய்கிறார்‌ என்பதை இங்கிருக்கும்‌ 
நீங்கள்‌ ஏன்‌ நம்ப முடியாக ஒன்றாகக்‌ கருதுகிறீர்கள்‌? 

திப. 26.9 நானுங்கூட நாசரேத்து இயேசுவுக்கு எதிராகப்‌ பல செயல்களைச்‌ 
செய்யவேண்ருமென நினைத்துக்‌ கொண்டிருந்தேன்‌. 


திப. 26.19 இதைத்தான்‌ நான்‌ எருசலேமில்‌ செய்தேன்‌. இறைமக்கள்‌ பலரைச்‌ சிறையி 
லடைக்கக்‌ தலைமைக்‌ குருக்களிடம்‌ அதிகாரம்‌ பெற்றேன்‌. அவர்களுக்கு 
மரணதண்டனை கொடுக்க நானும்‌ என்‌ இசைவைத்‌ தெரிவித்தேன்‌. 


Holy Bible - New Testament - part III (in tamil script... Page 78 of 86 


திப. 26.11 கடவுளைப்‌ பழித்துரைக்க அவர்களைப்‌ பலமுறை நான்‌ கட்டாயப்பருத்தினேன்‌ 
தொழுகைக்‌ கூடங்களிலும்‌ அவர்களைக்‌ தண்டனைக்கு ஆளாக்கினேன்‌. மேலும்‌ நான்‌ 
வெளியே உள்ள நகரங்களுக்கும்‌ சென்று அங்குள்ளோர்மீது வெகுண்டெழுந்து 
அவர்களைத்‌ துன்புறுத்தினேன்‌. 


திப. 26.12 " இந்நோக்கத்துடன்‌ நான்‌ தலைமைக்‌ குருக்களிடம்‌ அதிகாரமும்‌ அனுமதி 
யும்‌ பெற்றுக்‌ கொண்டு தமஸ்குவுக்குச்‌ சென்றேன்‌. 


திப. 26.13 போகும்‌ வழியில்‌ நருப்பகல்‌ வேளையில்‌ அரசே. கதிரவனை விட அதிகமாகச்‌ 
சுடர்‌ வீசிய ஒளி ஒன்று வானிலிருந்து கோன்றி என்னையும்‌ என்னோமு வந்தவர்களையும்‌ 
சுற்றி ஒளிர்ந்தகை நான்‌ கண்டேன்‌. 


திப. 26.14 நாங்களனைவரும்‌ கரையில்‌ விழுந்தோம்‌. எபிரேய மொழியில்‌ " சவுலே. 
சவுலே. ஏன்‌ என்னைத்‌ துன்புறுத்துகிறாய்‌? தாற்றுக்கோலை உதைப்பது உனக்குக்‌ 
கடினமாயிருக்கும்‌ " என்று ஒரு குரல்‌ ஒலித்ததைக்‌ கேட்டேன்‌. 


திப. 26.15 அதற்கு நான்‌ " ஆண்டவரே நீர்‌ யார்‌? " என்று கேட்க அவர்‌ " நீ 
துன்புறுத்தும்‌ இயேசு நானே. 


திப. 26.16 எழுந்து நிமிர்ந்து நில்‌. என்‌ ஊழியனாகவும்‌ சாட்சியாகவும்‌ உன்னை 
ஏற்படுத்தவே நான்‌ உனக்குத்‌ தோன்றினேன்‌. [b என்னைக்‌ காண்பிக்கப்‌ போவகைப்பற்றி 
யும்‌ சான்று பகர வேண்டும்‌. 


திப. 26.17 உன்‌ மக்களிடமிருந்தும்‌ பிற இனத்தவரிடமே உன்னை விருவிப்பேன்‌ . பிற 
இனத்தவரிடமிருந்தும்‌ நான்‌ உன்னை விருவிப்பேன்‌. பிற இனத்தவிடமே உன்னை 
அனுப்புவேன்‌. 


திப. 26.18 நீ அவர்களை இருளிலிருந்து ஒளிக்கும்‌ சாத்தானின்‌ அதிகாரக்கிலிருந்து 
கடவுளிடத்துக்கும்‌ திரும்புமாறு அவர்கள்‌ கண்களைத்‌ திறக்க வேண்டும்‌. இவ்வாறு 
அவர்கள்‌ தங்கள்‌ பாவங்களிலிருந்து மன்னிப்பைப்‌ பெற்றுக்கொள்வார்கள்‌ என்னிடம்‌ நம்பி 
க்கை கொண்டு தங்களைத்‌ தூயோராக்கிக்‌ கொண்டவர்களோமு உரிமைப்பேறு 
அடைவார்கள்‌ என்றார்‌. 


திப. 26.19 " ஆகையால்‌ அகிப்பா அரசே. அந்த விண்ணகக்‌ காட்சிக்கு நான்‌ கீழ்ப்‌ 
படிந்தேன்‌ . 


திப. 26.28 ஆகவே முதலில்‌ தமஸ்குவிலும்‌ பின்‌ எருசலேமிலும்‌ யூதயோவின்‌ அனைத்துப்‌ 
பகுதிகளிலும்‌ வாழ்வோரிடமும்‌ பிற இனத்தவரிடமும்‌ சென்று அவர்கள்‌ மனம்‌ மாறி 
கடவுளிடம்‌ திரும்ப வேண்டுமென்றும்‌ மனம்‌ மாறியவர்கள்‌ என்பதை அதற்கேற்ற 
செயல்களால்‌ அவர்கள்‌ காட்டவேண்டும்‌ என்றும்‌ அறிவித்தேன்‌. 


திப. 26.21 இதன்‌ காரணமாக யூதர்கள்‌ கோவிலில்‌ என்னைக்‌ கைது செய்து கொல்ல 
முயன்றார்கள்‌. 


Holy Bible - New Testament - part III (in tamil script... Page 79 of 86 


திப. 26.22 ஆயினும்‌ கடவுளின்‌ உதவிபெற்று இந்நாள்‌ வரை இறைவாக்கினரும்‌ 
மோசேயும்‌ நடக்கவிருப்பதாகக்‌ கூறியதையே நானும்‌ சிறியோருக்கும்‌ பெரியோருக்கும்‌ 
சான்றாகக்‌ கூறி வருகிறேன்‌. 


திப. 26.23 அதாவது மெசியா துன்பப்பருவார்‌ எனினும்‌ இறந்த அவர்முதலில்‌ உயி 


ர்த்தெழுந்து நம்‌ மக்களும்‌ பிற இனத்தாரும்‌ ஒளி பெறுவர்‌ என அவர்களுக்கு கூறி 
யதையே நானும்‌ கூறி வருகிறேன்‌. " 


திப. 26.24 இவ்வாறு பவுல்‌ கம்‌ நிலையை விளக்கிக்‌ கொண்டிருந்தபோது பெஸ்து உரத்த 
குரலில்‌ " பவுலே. உனக்குப்‌ பித்துப்‌ பிடித்துவிட்டது அகிகப்படிப்பு உன்னைப்‌ பைத்தி 
யக்காரனாக மாற்றிவிட்டது " என்றார்‌. 


திப. 26.25 அதற்குப்‌ பவுல்‌ " மாண்புமிகு பெஸ்துவே. எனக்குப்‌ பித்துப்‌ பிடிக்கவில்லை. 
நான்‌ உண்மையோரும்‌ அறிவுக்கெளிவோரும்‌ பேசுகிறேன்‌. 


திப. 26.26 அரசர்‌ இவற்றை அறிவார்‌. ஆகவே நான்‌ துணிவோமு அவர்முன்‌ பேசுகி 
ன்றேன்‌. இவற்றில்‌ எதுவும்‌ அவரது கவனத்தில்‌ படாமல்‌ இருந்திருக்கும்‌ என்று ஏதொ 
ஒரு மூலையில்‌ நடந்தவையல்ல. 


திப. 26.22 அகிப்பா அரசே இறைவாக்கினர்‌ கூறியவற்றை நம்புகிறீரா? நீர்‌ நம்புகிறீர்‌ 
என்பது எனக்குத்‌ தெரியும்‌ " என்றார்‌. 


திப. 26.28 அகிப்பா பவுலை நோக்கி " இவ்வளவு குறுகிய காலத்துக்குள்‌ என்னைக்‌ கி 
றிஸ்தவளாக்கி விடலாம்‌ என நம்புகிறீரா? " என்றார்‌. 


திப. 26.29 அதற்குப்‌ பவுல்‌ " குறுகிய காலத்திலாயிருந்தாலும்‌ சரி நெருங்காலத்திலாயி 
ருந்தாலும்‌ சரி நீர்‌ மட்டுமல்ல இன்று நான்‌ கூறுவகைக்‌ கேட்கிற அனைவரும்‌ என்னைப்‌ 
போலாக வேண்டும்‌ ஆனால்‌ இந்த விலங்குகள்‌ மட்ரும்‌ உங்களுக்கு வேண்டாம்‌ இதுவே 
கடவுளிடம்‌ எனது வேண்டுதல்‌ " என்றார்‌. 


திப. 26.30 பின்பு அரசரும்‌ ஆளுநரும்‌ பெர்னிக்கியும்‌ ௮வர்களோமு அமர்ந்தி 
ருந்தவர்களும்‌ எழுந்தார்கள்‌. 


திப. 26.31 அவர்கள்‌ அங்கிருந்து சென்றபோது " இவர்‌ மரண கண்டனைக்கோ சிறைக்‌ 
தண்டனைக்கோ உரிய குற்றம்‌ எதையும்‌ செய்யவில்லையே " என ஒருவரோடொருவர்‌ 
பேசிக்கொண்டார்கள்‌. 


திப. 26.32 அகிப்பா பெஸ்துவிடம்‌ " இவர்‌ சீசரே கம்மை விசாரிக்க வேண்டும்‌ என்று 


கேட்டிராவிட்டால்‌ இவரை விருவிக்‌ திருக்கலாம்‌ " என்று கூறினார்‌. 


27. அதிகாரம்‌ 


Holy Bible - Neu Testament - part III (in tamil script... Page 80 of 86 


திப. 27.1 நாங்கள்‌ கப்பலேறி இத்தாலியா செல்ல வேண்ருமெனக்‌ தீர்மானித்தவுடன்‌ 
அவர்கள்‌ பவுலையும்‌ வேறுசில கைதிகளையும்‌ அகுஸ்து படைப்‌ பிரிவைச்‌ சேர்ந்த யூலியு 
என்னும்‌ நூற்றுவர்‌ தலைவரிடம்‌ ஒப்படைத்தனர்‌. 


திப. 27.2 நாங்கள்‌ அதிராமித்தியக்‌ கப்பலொன்றில்‌ ஏறினோம்‌. அது ஆசிய மாநிலத்துத்‌ 
துறைமுகங்களுக்குச்‌ செல்லவிருந்தது. எங்களுடன்‌ கெசலோனிக்காவைச்‌ சேர்ந்த அரி 
ஸ்தர்க்கு என்னும்‌ மாசிதோனியரும்‌ இருந்தார்‌. 


திப. 27.3 மறுநாள்‌ நாங்கள்‌ சீ தோன்‌ துறைமுகம்‌ போய்ச்‌ சேர்ந்தோம்‌. யூலியு பவுலை 
மனித நேயத்துடன்‌ நடத்தினார்‌. அவர்‌ தம்‌ நண்பர்களிடம்‌ செல்லவும்‌ அவர்கள்‌ அவரைக்‌ 
கவனித்துக்‌ கொள்ளவும்‌ யூலியு அனுமதித்தார்‌. 


திப. 27.4 அங்கிருந்து நாங்கள்‌ கப்பலேறி எதிர்க்காற்று வீசியபடியால்‌ சைப்பிரசு கவின்‌ 
பாதுகாப்பான பகுதி வழியாகச்‌ சென்றோம்‌ 


திப. 27.5 பின்‌ சிலிசியா பம்பிலியா பகுதிகளை ஒட்டியுள்ள ஆழ்கடலைக்‌ கடந்து லீக்கி 
யா நாட்டின்‌ மீரா நகர்‌ வந்து சேர்ந்தோம்‌. 


திப. 27.6 நூற்றுவர்‌ தலைவர்‌ அங்கே இத்தாலியா செல்லும்‌ அலக்சாந்திரியக்‌ 
கப்பலொன்றையும்‌ கண்மு அதில்‌ எங்களெல்லாரையும்‌ ஏற்றினார்‌. 


திப. 27.7 பல நாள்கள்‌ நாங்கள்‌ மெதுவாகப்‌ பயணம்‌ செய்தோம்‌ அரும்பாமுபட்முக்‌ கினி 
துவுக்கு எதிரே வந்தோம்‌. எதிர்க்காற்று வீசியபடியால்‌ தொடர்ந்து செல்ல முடியாமல்‌ 
சல்மோன்‌ முனையைக்‌ கடந்து கிரேத்துத்‌ தீவின்‌ பாதுகாப்பான பகுதி வழியாகச்‌ 
சென்றோம்‌ 


திப. 27.8 பின்‌ அரும்பாருபட்டுக்‌ கரை ஒருமாகப்‌ பயணம்‌ செய்து இலசயா பட்டணத்துக்கு 
அருகிலுள்ள " செந்துறை " என்னுமிடம்‌ வந்து சேர்ந்தோம்‌. 


திப. 27.9 இவ்வாறு பல நாள்கள்‌ கழிந்தன. நோன்பு நாளும்‌ ஏற்கெனவே கடந்துவிட்டது. 
அதன்பிறகு கப்பலில்‌ பயணம்‌ செய்வது ஆபத்தானது என்று பவுல்‌ ஆலோசனை கூறினார்‌. 


திப. 27.18 அவர்‌ அவர்களைப்‌ பார்த்து " நண்பர்களே. இக்கப்பல்‌ பயணம்‌ கப்பலுக்கும்‌ 
அதிலுள்ள சரக்குகளுக்கும்‌ மட்டுமல்ல நம்‌ உயிருக்கும்‌ கூட ஆபத்தானது 
பெருங்கேட்டை விளைவிக்கக்‌ கூடியது " என்று கூறினார்‌. 


திப. 27.11 ஆனால்‌ நூற்றுவர்‌ தலைவர்‌ பவுல்‌ கூறியவற்றை நம்பாமல்‌ கப்பல்‌ 
தலைவரும்‌ கப்பலோட்ருநரும்‌ கூறியதையே நம்பினார்‌. 


திப. 27.12 அந்தத்‌ துறைமுகம்‌ குளிர்காலத்தில்‌ தங்க ஏற்றதாயில்லை. ஆகவே 
பெரும்பான்மையோர்‌ அங்கிருந்து கப்பலேறி எப்படியாவது குளிர்காலத்தைச்‌ செலவிட 
பெனிக்சு வந்து சேர்ந்து விட வேண்டும்‌ என்று விரும்பினர்‌. கிரேத்துத்‌ கவின்‌ 
இத்துறைமுகம்‌ கென்மேற்கையும்‌ வடமேற்கையும்‌ நோக்கி அமைந்துள்ளது. 


Holy Bible - Neu Testament - part III (in tamil script... Page 81 of 86 


திப. 27.13 கென்றல்‌ காற்று வீசியபோது எங்களது நோக்கம்‌ கைகூடியது என எண்ணி 
நங்கூரத்தைக்‌ தூக்கிவிட்ரு கிரேத்துத்‌ தீவு கரையோரமாகச்‌ சென்றோம்‌. 


திப. 27.14 சிறிது நேரத்தில்‌ " வாடைக்‌ கொண்டல்‌ " என்னும்‌ பேய்க்‌ காற்று வீசத்‌ 
தொடங்கியது. 


திப. 27.15 கப்பல்‌ அதில்‌ அகப்பட்டுக்‌ கொண்டதால்‌ காற்று வீசிய திசைக்கு எதிராக 
அசைச்‌ செலுக்க முடியவில்லை எனவே காற்று வீசிய திசையிலேயே கப்பலோமு அடித்துச்‌ 
செல்லப்பட்டோம்‌. 


திப. 27.16 கவுகா என்னும்‌ சிறு கவின்‌ பாதுகாப்பான பகுதியில்‌ கப்பல்‌ செல்லும்போது 
கப்பலின்‌ பின்னால்‌ இணைக்கப்பட்டுள்ள படகை அரும்பாருபட்ருக்‌ கட்ருப்பருத்த முடிந்தது. 


திப. 27.12 அவர்கள்‌ அகைக்‌ தூக்கிக்‌ கப்பலில்‌ வைத்த பின்‌ வடத்தால்‌ கப்பலை இறுகக்‌ 
கட்டினார்கள்‌. கப்பல்‌ புதைமணலில்‌ விழுந்துவிடாதபடி கப்பற்பாயை இறக்கிக்‌ காற்று 
வீசிய திசையிலேயே அடித்துச்‌ செல்ல விட்டோம்‌. 


திப. 27.18 புயலால்‌ நாங்கள்‌ மிகவும்‌ அலைக்கழிக்கப்பட்டதால்‌ மறுநாள்‌ கப்பலிலுள்ள 
சரக்குகளை அவர்கள்‌ கடலில்‌ எறியத்‌ தொடங்கினார்கள்‌. 


திப. 27.19 மூன்றாம்‌ நாளில்‌ கப்பலின்‌ தளவாடங்களை அவர்கள்‌ தங்கள்‌ கையாலேயே 
எழுத்துக்‌ கடலில்‌ வீசினார்கள்‌. 


திப. 27.20 கதிரவனோ விண்மீன்களோ பல நாள்களாய்த்‌ தென்படவில்லை. கமும்புயல்‌ 
வீசி மழை பெய்து கொண்டிருந்தது. இனி தப்பிப்‌ பிழைப்போம்‌ என்னும்‌ இல்லாமல்‌ 
போய்விட்டது. 


திப. 27.21 பல நாளாகக்‌ கப்பலில்‌ இருந்தோர்‌ எதுவும்‌ நருவில்‌ எழுந்த நின்று கூறியது 
" நண்பர்களே. நீங்கள்‌ நான்‌ சொல்வகைக்‌ கேட்டுக்‌ கிரேத்துத்‌ தவை விட்ருப்‌ 
புறப்படாமலிருந்திருக்க வேண்மும்‌. அப்பொது இந்தக்‌ கேமும்‌ இழப்பும்‌ நேர்ந்திருக்காது. 


திப. 27.22 இப்போதும்‌ நீங்கள்‌ மனஉறுதியுடன்‌ இருக்குமாறு உங்களுக்கு ஆலோசனை 
கூறுகிறேன்‌. கப்பலுக்குத்தான்‌ இழப்பு நேரிருமேயன்றி உங்களுள்‌ எவருடைய உயிருக்கும்‌ 
ஆபத்து ஏற்படாது. 


திப. 27.23 என்மேல்‌ உரிமையுடையவரும்‌ நான்‌ வழிபருபவருமான கடவுளின்‌ தூதர்‌ 
நேற்றிரவு என்னிடம்‌ வந்து 


திப. 27.24 " பவுலே அஞ்சாகீர்‌. நீர்‌ சீசர்‌ முன்பாக விசாரிக்கப்படவேண்டும்‌. 
உம்மோருகூடக்‌ கப்பலிலுள்ள அனைவரையும்‌ கடவுள்‌ உம்‌ பொருட்டுக்‌ காப்பாற்றப்‌ போகி 
றார்‌ " என்று கூறினார்‌. 


Holy Bible - New Testament - part III (in tamil script... Page 82 of 86 


திப. 27.25 ஆகவே நண்பர்களே. மன உறுகியுடனிருங்கள்‌. நான்‌ கடவுளிடம்‌ நம்பிக்கை 
கொண்டிருக்கிறேன்‌. அவர்‌ என்னிடம்‌ சொன்னவாறே நடக்கும்‌. 


திப. 27.26 எனினும்‌ நாம்‌ ஒரு தீவில்‌ கள்ளப்பருவது உறுதி. " 


திப. 27.2? பதினான்காம்‌ நாள்‌ இரவு வந்தபோது நாங்கள்‌ ஆதியா கடலில்‌ அங்குமி 
ங்குமாக அடித்துச்‌ செல்லப்பட்ருக்‌ கொண்டிருந்தோம்‌. நள்ளிரவில்‌ நாங்கள்‌ ஒருகரைப்‌ 
பக்கம்‌ வந்து கொண்டிருப்பதாகக்‌ கப்பலோட்ருநர்கள்‌ நினைக்கார்கள்‌. 


திப. 27.28 அவர்கள்‌ ஆழத்தை அளந்து பார்த்து இருபது ஆள்‌ ஆழம்‌ என்று கண்டார்கள்‌. 
சற்று தூரம்‌ சென்று மீண்டும்‌ அளந்து பார்த்து பதினைந்து ஆள்‌ ஆழம்‌ எனக்‌ 
கண்டார்கள்‌. 

திப. 27.29 பாறையில்‌ எங்காவது மோதி விருவோமோ என அவர்கள்‌ அஞ்சிக்‌ கப்பலின்‌ 
பின்பகுதியிலிருந்து நான்கு நங்கூரங்களை இறக்கி எப்போது விடியுமோ என ஆவலோடு 
காத்திருந்தார்கள்‌. 

திப. 27.38 கப்பலோட்ருநர்கள்‌ கப்பலில்‌ இருந்து தப்பி ஓட வழி தேடினார்கள்‌. கப்பலின்‌ 


முன்‌ புறத்தில்‌ இருந்து நங்கூரங்களை இறக்கப்‌ போவதுபோல்‌ நடித்துக்‌ கப்பலிலிருந்த 
படகைக்‌ கடலில்‌ இறக்கினார்கள்‌. 


திப. 27.31 பவுல்‌ நூற்றுவர்‌ தலைவரையும்‌ படைவீரர்களையும்‌ பார்த்து " இவர்கள்‌ கப்பலி 
ல்‌ இல்லாவிட்டால்‌ நீங்கள்‌ தப்பிப்பிழைக்க முடியாது " என்று கூறினார்‌. 


திப. 27.32 ஆகவே படைவீரர்கள்‌ படகைக்‌ கட்டியிருந்த கயிறுகளை வெட்டி அது கடலில்‌ 
அடித்துச்‌ செல்லப்படவிட்ருவிட்டார்கள்‌. 


திப. 27.33 பொழுது விடியம்‌ வேளை வந்தபோது பவுல்‌ அனைவரையும்‌ கூப்பிட்ரு 
அவர்களை உணவருந்தமாறு வேண்டிக்‌ கொண்டார்‌. " இன்றோமு பதினான்கு 
நாள்காளாக நீங்கள்‌ தொடர்ந்து எதுவும்‌ உண்ணாமல்‌ பட்டினிகிடந்து என்ன நி 
கழுமோவெனக்‌ காத்திருக்கிறீர்களே. 

திப. 27.34 எனவே நங்கள்‌ உணவருந்தும்படி கேட்டுக்‌ கொள்கிறேன்‌. அப்பொது தான்‌ 
நீங்கள்‌ உயிர்பிழைக்க முடியும்‌. ஏனெனில்‌ உங்களுள்‌ எவர்‌ தலையிலிருந்தும்‌ ஒருமுடி 
கூட விழாது " என்றார்‌. 


திப. 27.35 இவற்றைக்‌ கூறியபின்‌ பவுல்‌ அப்பத்தை எருத்து கடவுளுக்கு நன்றி கூறி 
அதைப்‌ பிட்டு அனைவர்‌ முன்னிலையிலும்‌ உண்ணத்‌ தொடங்கினார்‌. 


திப. 27.36 உடனே அனைவரும்‌ மனஉறுதி பெற்று உணவுண்டனர்‌. 
திப. 27.3? கப்பலில்‌ மொத்தம்‌ இருநூற்று எழுபத்தாறு பேர்‌ இருந்தோம்‌. 


திப. 27.38 அனைவரும்‌ வயிறார உண்டதும்‌ அவர்கள்‌ கப்பலில்‌ இருந்த கோதுமையைக்‌ 


Holy Bible - New Testament - part III (in tamil script... Page 83 of 86 
கடலில்‌ தூக்கி எறிந்து அதன்‌ பளுவைக்‌ குறைத்தார்கள்‌. 


திப. 27.39 பொழுது விடிந்தபோது தாங்கள்‌ இருந்த இடம்‌ எதுவென்று அவர்களால்‌ அறி 
ந்துகொள்ள முடியவில்லை. ஆனால்‌ ஏதொ மணல்கரையுள்ள வளைகுடாப்பகுதி வருகி 
றகென்று கண்ரு முடிந்தால்‌ கப்பலைக்‌ கரையில்‌ சேர்க்கலாமென்று அவர்கள்‌ விரும்பி 
னார்கள்‌. 


திப. 27.49 எனவே நங்கூரங்களை அவிழ்த்து அவற்றைக்‌ கடலில்‌ விட்ரு விட்டார்கள்‌ 
அதே வேளையில்‌ சுக்கான்களின்‌ கயிறுகளையும்‌ களர்த்தினார்கள்‌ காற்று வீச்சுக்கேற்ப 
முன்பாயை உயர்த்திக்‌ கட்டிக்‌ கப்பலைக்‌ கரையை நோக்கிச்‌ செலுத்தினார்கள்‌ 


திப. 27.41 ஆனால்‌ கப்பல்‌ நீரடி மணல்‌ திட்டையில்‌ மோதியது. கப்பலின்‌ முன்‌ பகுதி 
புதைந்து அசையாமல்‌ இருந்தது. பின்பகுதி அலைகளின்‌ வேகத்தால்‌ உடைந்து போயிற்று. 


திப. 27.42 கைதிகளால்‌ எவரும்‌ நீந்தித்‌ தப்பிவிடக்‌ கூடாதென்று படைவீரர்கள்‌ 
அவர்களைக்‌ கொன்றுவிட திட்டமிட்டார்கள்‌. 


திப. 27.43 விரும்பி அவர்கள்‌ திட்டத்கை நிறைவேற்றவிடவில்லை. எனவெ நீந்தத்‌ 
கூடியவர்கள்‌ கடலில்‌ குதித்து முதலில்‌ கரைசேரவும்‌. 


திப. 27.44 மற்றவர்கள்‌ பலகைகளையாவது கப்பலின்‌ உடைந்த துண்டுகளையாவது பற்றி 
க்‌ கொண்டு கரைசேரவும்‌ ஆணை பிறப்பித்தார்‌. இவ்வாறு எல்லாரும்‌ பாதுகாப்பாய்க்‌ 
கரை சேர்ந்தார்கள்‌. 


28. அதிகாரம்‌ 


திப. 28.1 நாங்கள்‌ தப்பிக்‌ கரை சேர்ந்த பின்‌ அந்தத்‌ தீவின்‌ பெயர்‌ மால்தா என்று அறி 
ந்துகொண்டோம்‌. 


திப. 28.2 அத்த வினர்‌ எங்களிடம்‌ மிகுந்த மனிதநேயத்துடன்‌ நடந்து கொண்டனர்‌. மழை 
பெய்து குளிராயிருந்த காரணத்தால்‌ அவர்கள்‌ தீ மூட்டி எங்கள்‌ அனைவரையும்‌ அருகே 
அழைத்துச்‌ சென்றனர்‌. 


திப. 28.3 பவுல்‌ சுள்ளிகளைப்‌ பொறுக்கிச்‌ சேர்த்துத்‌ தீயில்‌ போட்டபோது ஒரு விரியன்‌ 
பாம்பு சூட்டின்‌ மிகுதியால்‌ வெளியே வந்து அவரது கையைப்‌ பற்றிக்‌ கொண்டது. 


திப. 28.4 அவர்‌ கையில்‌ பாம்பு தொங்குவதை அத்த” வினர்‌ பார்த்தபோது " இவன்‌ ஒரு 
கொலைகாரன்‌ என்பது உறுதி. கடலிருந்து இவன்‌ தப்பித்துக்‌ கொண்டாலும்‌ ந தீயின்‌ 
தெய்வம்‌ இவனை வாழவிடவில்லை " என்று ஒருவரோமு ஒருவர்‌ சொல்லிக்‌ 
கொண்டார்கள்‌. 


Holy Bible - Neu Testament - part III (in tamil script... Page 84 of 86 


திப. 28.5 ஆனால்‌ அவர்‌ அந்தப்‌ பாம்பை நெருப்பில்‌ உதறினார்‌. அவருக்குக்‌ Gab 
எதுவும்‌ நேரிடவில்லை. 


திப. 28.6 அவருக்கு வீக்கம்‌ ஏற்படப்‌ போகிறது அல்லது திடீரெனச்‌ செத்து விழப்போகி 
றார்‌ என்று அவர்கள்‌ எதிர்பார்த்துக்‌ கொண்டிருந்தார்கள்‌. ஆனால்‌ அவர்கள்‌ நீண்ட 
நேரம்‌ காத்திருந்தும்‌ அவருக்குத்‌ தங்கு எதுவும்‌ ஏற்படாததைக்‌ கண்மு தங்கள்‌ 
எண்ணத்தை மாற்றிக்‌ கொண்டார்கள்‌ அவர்‌ ஒரு தெய்வம்‌ என்று சொல்லத்‌ தொடங்கி 
னார்கள்‌. 


திப. 28.7 அந்த இடத்துக்கு அருகில்‌ அத்தீவின்‌ தலைவருடைய நிலங்கள்‌ இருந்தன. 
அவர்‌ பெயர்‌ புப்பிலியு. அவர்‌ எங்களை வரவேற்று மூன்று நாள்‌ அன்புடன்‌ விருந்தோம்பி 
னார்‌. 


திப. 28.8 புப்பிலியுவினது தந்தை காய்ச்சலினாலும்‌ வயிற்று அளைச்சலாலும்‌ நோயுற்றுக்‌ 
கிடந்தார்‌. பவுல்‌ அங்குச்‌ சென்று அவர்மேல்‌ தம்‌ கையை வைத்து இறைவனிடம்‌ வேண்ட 
அவரை நலமாக்கினார்‌. 


திப. 28.9 இந்நிகழ்ச்சிக்குப்பின்‌ அத்தீவில்‌ நோயுற்றிருந்த ஏனையோரும்‌ அவரிடம்‌ வந்து 
குணமடைந்தனர்‌. 


திப. 28.10 அவர்கள்‌ எங்களுக்கு மதிப்பு அளித்து பல கொடைகளையும்‌ கந்தார்கள்‌ 
நாங்கள்‌ கப்பலேறியபோது எங்களுக்குத்‌ தேவையான அனைத்துப்‌ பொருள்களையும்‌ 
கொடுத்தார்கள்‌. 


திப. 28.11 மூன்று மாதங்களுக்குப்பிறகு குளிர்‌ காலத்தில்‌ அத்த வில்‌ ஒதுங்கியிருந்த 
ஒரு சிறிய கப்பலில்‌ ஏறினோம்‌. அதில்‌ மிதுனச்‌ சின்னம்‌ பொறிக்கப்பட்டிருந்தது. அது 
அலக்சாந்திரியாவைச்‌ சார்ந்தது. 


திப. 28.12 நாங்கள்‌ சிரக்‌ கூசா துறைமுகத்தை அடைந்து அங்கு மூன்று நாள்‌ தங்கியி 
ருந்தொம்‌. 


திப. 28.13 அங்கிருந்து கரையோரமாகச்‌ சுற்றி வந்து இரேகியு என்னுமிடத்தை 
அடைந்தோம்‌. ஒரு நாள்‌ அங்குத்‌ தங்கிய பின்‌ தெற்கிலிருந்து காற்று வீசவே இரண்டாம்‌ 
நாள்‌ புத்தயோலி என்னுமிடம்‌ சென்றோம்‌. 


திப. 28.14 அங்கு நாங்கள்‌ சகோதரர்‌ சகோதரிகளைக்‌ கண்டோம்‌. நாங்கள்‌ 
அவர்களோமு ஏழு நாள்‌ தங்குமாறு அவர்கள்‌ எங்களைக்‌ கேட்டுக்‌ கொண்டார்கள்‌. 
அதன்பின்‌ நாங்கள்‌ உரோமை போய்ச்‌ சேர்ந்தோம்‌. 

திப. 28.15 அங்குள்ள சகோதரர்‌ சகோதரிகள்‌ எங்களைப்பற்றிக்‌ கேள்வியுற்று " அப்பியு 
சந்தை" "மூன்று விருதி " என்னுமிடங்கள்‌ வரை எங்களை எதிர்கொண்டு வந்தார்கள்‌. 
பவுல்‌ அவர்களைக்‌ கண்டபோது துணிவு கொண்டு கடவுளுக்கு நன்றி செலுத்தினார்‌. 


திப. 28.16 நாங்கள்‌ உரோமைக்கு வந்தபோது பவுல்‌ தனி வீட்டில்‌ தங்கியிருக்க அனமதி 


Holy Bible - Neu Testament - part III (in tamil script... Page 85 of 86 
பெற்றுக்‌ கொண்டார்‌. ஆனால்‌ படைவீரர்‌ ஒருவர்‌ அவரைக்‌ காவல்‌ காத்துக்‌ வந்தார்‌. 


திப. 28.17 மூன்று நாள்களுக்குப்‌ பின்பு பவுல்‌ யூத முதன்மைக்‌ குடிமக்களைத்‌ தம்மிடம்‌ 
வரவழைத்தார்‌. அவர்கள்‌ வந்து கூடியபின்‌ அவர்களை நோக்கி " சகோகரரே நான்‌ 
நம்முடைய மக்களுக்கு எதிராகவோ மூதாதையரின்‌ மரபுகளுக்கு எதிராகவோ எதுவும்‌ 
செய்யவில்லை. எனினும்‌ எருசலேமில்‌ நான்‌ கைது செய்யப்பட்டு உரோமையிடம்‌ ஒப்புவி 
க்கப்பட்‌ டேன்‌. 


திப. 28.18 அவர்கள்‌ என்னை விசாரித்தபோது மரண கண்டனைக்குரிய குற்றம்‌ எதுவும்‌ 
என்னிடம்‌ காணாததால்‌ என்னை விருதலை செய்ய விரும்பினார்கள்‌. 


திப. 28.19 யூதர்கள்‌ அதனை எதிர்த்துப்‌ பேசியபோது நான்‌ " சீசரே என்னை விசாரிக்க 
வேண்டும்‌ " என்று கேட்கவேண்டிய கட்டாயத்துக்குள்ளானேன்‌. ஆனால்‌ என்‌ 
இனத்தவர்க்கு எதிரான குற்றச்சாட்டு எதுவும்‌ என்னிடமில்லை. 


திப. 28.20 இதனால்தான்‌ நான்‌ உங்களைக்‌ கண்மு பேசுவதற்காக அழைத்தேன்‌. 
இஸ்ரயேல்‌ மக்கள்‌ கொண்டிருக்கும்‌ நம்பிக்கையின்‌ பொருட்டு நான்‌ விலங்கி 
டப்பட்ருள்ளேன்‌ " என்றார்‌. 


திப. 28.21 அவாகள்‌ அவரை நோக்கி " உம்மைக்‌ குறித்து எங்களுக்கு யூதேயாவிலி 
ருந்து கடிதமொன்றும்‌ வரவில்லை. மேலும்‌ இங்கு வந்த சகோதரருள்‌ எவரும்‌ உம்மைக்‌ 
குறித்து எதுவும்‌ அறிவிக்கவில்லை. தீயது எதுவும்‌ பேசவுமில்லை. 


திப. 28.22 ஆயினும்‌ இதுபற்றி நீர்‌ எண்ணுவதை நாங்கள்‌ கேட்டறிய விரும்புகிறோம்‌. 
ஏனெனில்‌ இந்தக்‌ கட்சியை எல்லா இடங்களிலும்‌ மக்கள்‌ எதிர்த்துப்‌ பேசுகிறார்கள்‌ 
என்று நாங்கள்‌ அறிந்திருக்கிறோம்‌ " என்றார்கள்‌. 


திப. 28.23 அதற்காக ஒரு நாளைக்‌ குறித்தார்கள்‌. அன்று பலர்‌ அவர்‌ தங்கியிருந்த 
இடத்துக்கு வந்தனர்‌. பவுல்‌ காலை முதல்‌ மாலை வரை அவர்களுக்கு இறையாட்சியைப்‌ 
பற்றிச்‌ சான்றுகளுடன்‌ விளக்கினார்‌. மோசேயின்‌ சட்டம்‌ மற்றும்‌ இறைவாக்கினர்‌ 
நூல்கள்‌ அடிப்படையில்‌ இயேசுவை அவர்கள்‌ நம்பும்படி செய்தார்‌. 


திப. 28.24 சிலர்‌ பவுல்‌ கூறியதை நம்பினர்‌ மற்றவர்கள்‌ நம்பவில்லை. 


திப. 28.25 இப்படி அவர்கள்‌ தங்களிடையே மன வேற்றுமை கொண்டவர்களாய்க்‌ 
கலைந்து செல்லும்போது பவுல்‌ அவர்களிடம்‌ ஒன்று கூறினார்‌ " நம்‌ மூதாதையருக்கு 
இறைவாக்கினர்‌ எசாயா மூலம்‌ தூய ஆவியார்‌ பின்வருபவற்றைப்‌ பொருத்தமாகக்‌ கூறி 
யுள்ளார்‌ 

திப. 28.26 " நங்கள்‌ உங்கள்‌ காதால்‌ தொடர்ந்து கேட்மும்‌ கருத்தில்‌ கொள்வதில்லை. 
உங்கள்‌ கண்களால்‌ பார்த்துக்‌ கொண்டேயிருந்தும்‌ உணர்வதில்லை. இம்மக்களின்‌ இதயம்‌ 
கொழுத்துப்‌ போய்விட்டது. காதுகள்‌ மந்தமாகிவிட்டன. 


திப. 28.22 இவர்கள்‌ தம்‌ கண்களை மூடிக்‌ கொண்டார்கள்‌ எனவே கண்ணால்‌ 


Holy Bible - New Testament - part III (in tamil script... Page 86 of 86 


காணாமலும்‌ காதால்‌ கேளாமலும்‌ உள்ளத்தால்‌ உணராமலும்‌ மனம்‌ மாறாமலும்‌ இருக்கி 
ன்றனர்‌. நானும்‌ அவர்களைக்‌ குணமாக்காமல்‌ இருக்கிறேன்‌ என நீ இம்மக்களிடம்‌ 
போய்ச்‌ சொல்‌. " 

திப. 28.28 " ஆகையால்‌ கடவுள்‌ இந்த மீட்பைப்‌ பிற இனத்தார்க்கு அளித்துள்ளார்‌. 
அவர்கள்‌ செவி சாய்ப்பார்கள்‌ என்பது உங்களுக்குக்‌ செரிந்திருக்கட்மும்‌. " 


திப. 28.29 அவர்‌ இப்படிச்‌ சொன்னதும்‌ யூதர்கள்‌ தங்களிடையே மிகுந்த வாக்குவாதம்‌ 
செய்துவிட்டு அங்கிருந்து போய்விட்டார்கள்‌. 


திப. 28.30 பவுல்‌ அங்கு இரண்டு ஆண்டுகள்‌ முழுவதும்‌ தாம்‌ வாடகைக்கு எருத்த 
வீட்டில்‌ தங்கியிருந்தார்‌. தம்மிடம்‌ வந்த அனைவரையும்‌ வரவேற்று 


திப. 28.31 இறையாட்சியைக்‌ குறித்துப்‌ பறைசாற்றி வந்தார்‌. ஆண்டவர்‌ இயேசு கிறி 
ஸ்துவைப்‌ பற்றி முழுத்‌ துணிவோமு தடையேதுமின்றிக்‌ கற்பித்துக்‌ கொண்டிருந்தார்‌. 


This file was first put up on 5 Jan. 2000. 
Please send in your corrections to the webmasters of the website. 


